இராம நாடகக் கீர்த்தனை 


இயற்றிய 


அருணாசலக்கவிராயர் சரித்திரம் 


PUBLISHED BY 
LONGMAN S, GREEN & CO 

167 , MONAT ROAD , MADRAS. 
BOMBAY AND CALCUTTA . 


MADRAS : 


1915 . 


Papyright Registered . ) 


[ g ஜீஸ்தர் செய்தது 


கு சேலர் 


தி . செல்வக்கேசவராய முதலியார் 


Second Edition 


RINTED AT THE S P * K. PRESS , VEPERY , MADRAS 


1917 


MADRAS : 


Printed by Thonipson & Co. , at the Minerva " Press . 

33 , Popham s Broadway , 


இராம நாடகக் கீர்த்தனை 

இயற்றிய 
சலக் கவிராயர் 
சரித்திரம் . 


சோழதேசத்தில் உள்ள தில்லையாடி என்ற திவ்ய க்ஷேத்தி 
ரத்தில் , இறறைக்குச் சுமார் நூற்றெழுபது வருஷங்களுக்கு 
முன் நல்லதம்பிப்பிள்ளை என்பாா ஒருவா இருந்தனர் . 
அவர் சைன மதத்திற் பிறந்து , பின சைவசமயத்திற் புகுந் 
நீறுபூசி வேளாளப் பூவைசியர் ஆயினா . அவருக்குக் கற் 
பொழுக்கம் நிறைந்த வள்ளியம்மை எனபார் மனைவியாக 
வாய்த்தனா. அவ்விருவரும் முற்பிறப்பிற் செய்த புண்ணிய 
முதிர்ச்சியால் , இதிகாசங்களுள் ஒன்றாகிய இராமாயணத் 
தைக் கீர்த்தனையாகப் பாடித் தமிழுலகத்தைத் தமக்குக் 
கடமைப்படுத்திப் பெரும்புகழ்பெற்ற அருணாசலக் கவிராயர் 
என்பவர் அவர்களுக்கு அருந்தவச் செல்வக் குமாரராக வந்த 
தித்தார் . இவருக்கு முன் பிறந்தார் மூவரிருந்தனர் . 

நல்லதம்பிப்பிள்ளை , இவ்வருமருந்தன்ன குமாரரைப் 
பிறந்த ஐந்தாம் வருஷம் , ஐந்தாவது மாதம் , ஐந்தாநாளன்று 
தம் குலமுறைப்படி பள்ளிக்கனுப்பி வித்தியாரம்பஞ் செய் 
வித்தனர் . விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்ற பழ 
மொழி பொய்யாத வண்ணம் இவர் பன்னிரண்டு வயதிங் 


4 


அருணாசலக்கவிராயர் சரித்திரம் , 


குள் , மக்களெனப் பிறந்தார் ஒவ்வொருவர்க்கும் இன்றி 
யமையாது வேண்டப்படுவனவாகிய சாமானிய கல்விகளைக் 
கற்று முடித்தனர் . ஆனால் , அந்தோ, பாவம் ! தம் புதல்வர் 
பேரும் புகழும் அடைவதைக் கண்டு களிக்கும் பாக்கியம் 
இலராய்த் தந்தை தாய் இருவருள் தாய் முன்னும் தந்தை 
பின்னுமாக இவ்வுலக வாழ்வை நீத்துச் சென்றனர் . 

ஆகவே , கவிராயா பாதுகாப்பு அவரது தமையன்மார் 
மூவரையும் பொறுத்ததாயிற்று . ஆயினும் அவர் அத் 
தமையன்மாரது மேற்பாாவையில் இருந்திலர் . விதியின் வழி 
வேறாக இருந்தது . அவ்விதியால் உய்க்கப்பட்டு கவிரா 
யர் தம் கல்வியை அபிவிருத்தி செய்து கொள்ளுதற்பொரு 
ட்டு , தாம் பிறந்த இடத்திற் கருகாமையிலுள்ள தருமபுரம் 
என்னும் ஸ்தலத்தில் ஸதாபிக்கப்பெற்றுள்ள சைவமடத் 
திற்குச் சென்று , ஆண்டிருந்த சில தமபிரானகளிடம , வடு 
கும் கிரந்தமும் கற்றுவந்தா. தமது பதினெட்டாவது 
வயதிற்குள் அவா அவ் விருமொழிகளிலும் மிகுந்த தேர்ச்சி 
யடைந்தார் . பிறகு அவர் , கிரந்தத்திலும் தமிழிலுமுள்ள 
சைவாகமங்கள் பலவற்றையும் கற்று வருவாராயினர் . அன 
றியும் அவா அம்மடத்திலிருந்த அம்பலவாணக் கவிராய 
ரிடத்தில் தம் தமிழ்க் கல்வியை விருத்திசெய்து அதிற 


பூரண பாண்பு 


அவரது அதிதீவிர பக்குவத்தையும் , அறிவை வளர்ப்ப 
தில் அவர்க்குள்ள அடங்கா அவாவினையும் உணர்ந்து , அம் 
பலவாணக் 

கவிராயர் என்னும் அப்பண்டார சந்நிதி 
அவரை நோக்கி “ நீர் இவ்வாதீனத்தின் தலைமையை வகிக்க 
ஒருப்படுவீரா? " என்று கேட்டனர் . அதற்கு அருணாசலக் 
கவிராயர் “ சுவாமி ! தாங்கள் என்னை ஒரு பொருட்டாக 


அருணாசலக்கவிராயர் சரித்திரம் . 


எண்ணி , இவ்வாறு கூறுங்கால் அடியேன் யாது செய்ய 
மாட்டுவேன் ? ஸ்ரீராமாயணத்தில் , தசரத சக்கரவர்த்தி முன் 
னம் இல்லறத்திலிருந்து பிறகே துறவறத்தை இச்சித்ததாக 
• வும் , அவரது திருக்குமாரராக வந்த ஸ்ரீராமபிரானும் சகல 
ஞானமும் உணர்ந்தும் இல்லறத்தையே கைக்கொண்டிருந்த 
தாகவும் கூறப்பட்டிருக்கிறது . அன்றியும் தெய்வப்புலமைத் 
திருவள்ளுவர் இயற்றிய தமிழ் வேதமாகிய திருக்குறளில் 
முன்னதாக இல்லறம் கூறிப் பிறகே துறவறம் கூறப்பெற் 
றிருப்பதாலும் , அடியேனும் அவ்வான்றோர் சென்ற முறை 
யிற் செல்ல விரும்புகிறேன் எனறு விடையளித்தனர் . 
பண்டாரசந்நிதி இதைக் கேட்டு “ ஆனால் உம் விருப்பப் 
படியே செய்யும் " என்று சொல்லி அவரை ஆசீர்வதித்தனர் . 

ஆயினும் கவிராயர் அப்பொழுதே விவாகஞ் செய்து 
கொண்டு இல்லறத்திற் புகுந்தாரல்லர் . விவாகம் வித்யா 
நாசம் என்ற ஆன்றோர் வாக்கையும் அவர் அறிந்திருந்தார் . 
ஆதலால் , மேலும் சிலகாலம் தேனினும் இனிய தமிழ் 
மொழியைக் குறைபோகக் கற்றுத் தமிழ்ப் புலமையை நிரப் 
பிக்கொண்டார் . 

பிறகு தமது முப்பதாவது வயதில் கவிராயர் , கருப்பூரில் 
தம் இனத்தவரில் ஒரு புண்ணியவதியை விவாகஞ் செய்து 
கொண்டனர் . இதுவரையில் பிரமசரியத்திலிருந்து கல்வி 
யீட்டல் ஒன்றிலேயே மனம் பற்றியிருந்த கவிராயர் , இல் 
லறம் புகுந்தபின்னர் , அவ்வறத்தைச் செவ்வையாய் நடத்து 
வதற்கு இன்றியமையாது வேண்டப்படுவதாகிய பொருளை 
ஈட்டுக் கடப்பாடுடையராயினர் . ஆகவே அக்கடப்பாட்டை 
முற்றுவிக்க வேண்டிக் காசுக்கடை ஒன்று வைத்து வர்த் 
தகம் செய்துவந்தனர் . 


அருணாசலக்கவிராயர் சரித்திரம . 


இறைவன் திருவிளையாடல் தான் இருந்தவாறு என்னே 
என்னே !! கவிராயரது கல்வித்திறம் மழுங்காது , நாளேற 
காளேறப் பிறை மதிபோல் ஒளிமிகுந்து ஒருகாலத்து நிரை 
மதியாகித் தென்னாடெங்கும் தண்டமிழ் நிலவுற்று இன் 
னொளிவீசி விளங்குதற்பொருட்டே போலும் அவர்க்குக் 
காசுக்கடை வர்த்தகத்தாற் பொருள் வருவாய் விதித்திருச் 
தது ! இத்தொழிலிற் சாவகாசம மிகுதியும் இருந்தமையால் , 
அவர் அவகாசம் நோந்தபோதெல்லாம் , தமக்கு முன்னிருந்த 
தமிழ்ப்புலவர் இயற்றிய நூல்களை ஆராய்ந்து வந்தார். அன் 
றியும் தம் லௌகிகத் தொழிலில் பொன மு.தலிய உலோகங் 
களை உரையிட்டு மாற்று நிச்சயிப்பது போலத் தாம ஆராயும் 
நூல்களையும் தம மதி நுட்பத்தால் உரைத்தி இஃது இத் 
தனை மாற்று , இஃது இத்தனை மாற்று என்று நிச்சயித்து 
வந்தனா . அங்ஙனம் மாற்றாராயுங்கால் மற்ற நூல்கள் 
பாவற்றினும் , தெய்வப்புலமைத் திருவள்ளுவனார் இயற்றிய 
திருக்குறளும் , கவிச்சக்கரவாத்தியாகிய கம்பர் இயற்றிய 
இராமாயணமுமே மாற்றுயர்ந்து விளங்கக் கண்டார் . இவ் 
விரு நூல்களிலுமுள்ள சீரிய தீஞ்சொற்களும் செவ்விய 
பொருள்களும் அவர் மனத்தைக் கவாந்தன . 

ஆதலால் , அவர் அவ்வரும்பெரும் நூல்கள் இரண்டை 
யும் இடையறாது படித்து வந்தார் . அப்பொழுது திருக் 
குறளுக்குச் சிறப்புப் பாயிரமாகச் சங்கப்புலவர் நாற்பத் 
தெண்மரும் பாடிய திருவள்ளுவமாலையில் , 

எப்பொருளும் யாரும் இயல்பின் அறிவுறச் 
செப்பிய வள்ளுவர்தாம் செப்பவரும் - முப்பாற்குப் 
பாரதம்சீ ராம கதை மனுப் பண்டைமறை 
நேர்வனமற் றில்லை நிகர் 


அருணாசலக்கவிராயர் சரித்திரம் . 


7 


ஈன்ற செய்யுளில் திகுக்குறளுக்கு ஒப்பாகச் சொல்லப் 
பட்ட நூற்களுள் சீராமகதை அதாவது இராமாயணம் ஒன் 
றாதலை அவர் நோக்கி நோக்கிச் சிந்தித்து வந்தார் . அதன் 
மேல் திருக்குறள் நீதிசாரமெனவும் , இராமாயணம் அந் 
நீதிசாரம் இடையிடையே விரவி நிறைய அதனை ஒப்புயர் 
வற்ற ஒரு தலைவன் மீதும தலைவிமீதும ஏற்றி இயற்றப்பட்ட 
ஓர் இதிகாசம் எனவும் தெளிந்தாா ; திருக்குறள் இலக்கண 
மாகவும் அதற்கு இலக்கியம் இராமாயணமாகவும் அமைந் 
திருக்தலைக் கண்டார் . அதனோடு தாம் முன்னமேயே 
செய்துவந்த நூல் உரைமாற்றுப் பரிட்சையில் , திருக்குற 
ளும் கம்பராமாயணமுமே மாற்றுயர்ந்தனவாகத் தெரிந் 
தெடுத்து வைத்திருப்பதை உன்னினா ; பிறகு இவ்விரு 
நூலுள் எதனை உலகிற்கு எவ்வாறு பயன்படுத்தலாமென்று 
சிந்தித்தார் அப்போழ்து , திருக்குறள் நீதிசாரமாக நிற்ப 
தால் , பாமராக்கு இனிமை பயவாது , பண்டிதர்க்கே பயன் 
பட்டு வருதலையும் , இராமாயணம் நீதிசாரத்தோடு ஒரு 
புண்ணிய சரிதத்தையும் கூறி நிற்பதால் பண்டிதாக்கும் பயன் 
பட்டுப் பாமரா மனத்தையும் கவர்ந்து வருதலையும் உணர்ந் 
தார் . இக் காரணங்களே டு அவாக்கு இயற்கையாகவே 
இராமசரிதத்தில் உள்ளம பறறியிருந்ததென்பது , அவர் 
தாம் தருமபுர மடத்தலைமை வகிக்க விரும்பாது இல்லறம் 
புகுதற்கு ஓர் ஆதாரமாகத் தசரதர், இராமர் இவாகளுடைய 
சரித்திரத்தை உதாரணமாக எடுத்துக்காட்டியதாலும் பெறப் 
படும் . இங்ஙனம் பலகாரணங்களாலும் அவர் இராமாய 
ணத்தை உலகிற் பிரபலப்படுத்த வேண்டுமென்ற ஒரு முடி 
வுக்கு வந்தார். ஆதலால் அவர் இராமாயணத்தையே அதிக 
நாகப் பயின்றும் , பயில்வார்க்குப் போதித்தும் , பண்டிதர் 
பாமரர் விறைத்த சபைகளிற் பிரசங்கித்தும் வந்தனர் . 


8 


அருணாசலக்கவிராயர் சரித்திரம் . 


இவ்வாறு நிகழ்ந்து வருகையில் கவிராயர் தம் வர்த்த 
கத்திற்காகப் பொன , வெள்ளி முதலியன கொள்ளவேண் 
டிப் புதுவைமாநகர்க்குப் புறப்பட்டுச் சென்றனர் . சனெ 
னில் அக்காலத்தில் புதுவையில் பொன் வெள்ளி முதலியன 
கயவிலைக்குக் கிடைத்தன . சீர்காழி வழியாகவே புதுவைக் 
குப்போகவேண்டியிருந்தமையின் அவர் சீர்காழி சென்றதும் , 
அங்கு மடத்தில் தங்கினார் . அமமடம் தருமபுர மடத்தைச் 
சார்ந்ததாய் இருந்தது . அந்த மடத்திறகு அப்பொழுது 
கட்டளைத் தம்பிரானாக இருந்தவா சிதம்பரம்பிள்ளை என்ற 
ஒரு கார்காத்த வேளளா. 

இவா தருமபுர மடத்தில் , கலி 
ராயரோடு ஒருங்குகற்றவர் . இல்லறம் பூண்டிருந்த இவர் 
பண்டார சநதிதியின் ஏவலால் துறவு பூண்டு சீர்காழிமடத்திற் 
குக் கட்டளைத் தம்பிரானாக வந்திருந்தா 1 . 


ساما 


சிதம்பரம்பிள்ளையும் , அருணாசலக்கவிராயரும் , ஒருவரை 
யொருவர் விட்டுப் பிரிந்து நெடுநாளாயினமையின் , இப் 
பொழுது தற்செயலாய் சந்திக்கவும் உவகை மேலிட்டு ஒரு 
வர்க்கொருவர் க்ஷேமலாபங்களை விசாரித்தனர். பிறகு 
சிதம்பரம்பிள்ளை தாம அமமடத்துக்கு வந்தபிறகு கட்டளை 
வருவாய் முன்னையினும் அதிகமாயின தெனவும் , அதன் மேல் 
தாய் கட்டளைமாலை என்று ஒரு சிறு நூல் பாடியிருப்பதாக 
வுங் கூறி அந்நூலை , அருணாசலக் கவிராயர்க்குக் காட்டினர் 
அவர் அதனைப் படித்துப் பார்த்துவிட்டுத் தமது நல்லபிப் 
பிராயத்தினைத் தெரிவித்து ஒப்பமிட்டார் . பிறகு சிதம்பரம் 
பிள்ளை , கவிராயரிடம் தாம் சீர்சாழித்தலத்திற்கு ஒரு * பள் 
பாடுவதற்காகப் பீடிகை போட்டதாகவும் , ஆனால் பலவகை 

பள் என்பது , உலா , மடல் , பரணி என்பனபோல ஒருவகைப் 
பிரபந்தம் , 


அருணாசலக்கவிராயர் சரித்திரம் . 


அலுவல்களால் , அதை நிறைவேற்றத் தமக்கு அவகாச 
கிடைக்கவில்லையெனவும் தெரிவித்து , அதை இருந்து மு 
த்துக கொடுத்துவிட்டுப் போகவேண்டுமெனவும கவித 
யரை வேண்டித் , தமது பீடிகையையும் அவரிடம் கொடுத் 


அருணாசலக் கவிராயர் , அன்றிரவிலேயே அந்தப் பி 
பந்தததைப் பாடி முடித்துவிட்டு , மறுநாள் அதிகாலையி 
எழுந்து கட்டளைத்தமபிரான அடியார்களுள் ஒருவன வச 
அதைக் கொடுதது அதைத் தமபிரானிடம சோத்து விடு 
தோடு , தாம அவசர 

காரியமாய்ய 

புதுவை செல்லவேண் ! 
யிருக்கிறதாகவும் , ஆதலின் அங்குச செனறு திரும்பி வரும் 
கால் மடத்தில் தங்குவதாகவும் , தமபிரானுக்குத் தெரிவி 
கும்படி சொல்லிவிட்டுப் புதுவைக்குப் புறப்பட்டுப் போ 
விட்டனர் . 

சமபிரான , பொழுது விடிந்த தம தம நண்பர் முடி 
திருந்த பள்ளுப் பிரபந்தத்தைக் கண்டும் , அவா புதுவை 
குச் சென்று விட்ட செய்தியைக் கேட்டும் மிகவும் ஆச்சரிய 
முற்றா . கவிராயர் திரும்பிவந்தபிறகு அவரைச் சீர்காழியிற் 
றானே தங்கசசெய்யவேண்டும் என்ற விருப்பம தம்பிரான் 
மனத்தில் தோன்றியது . உடனே தம்பிரான் தம் நண்பருக் 
கென்று பெரிய வீடொன்று சித்தம செய்து , தில்லையாடி 
க்கு ஆள் அனுப்பி அவர் குடுமபத்தாரை , அவரே அழைப் 
பதாகச் சொல்லிச் சீர்காழிக்கு அழைப்பித்து அவ்வீட்டில் 
அவர்களைக் கிரகப்பிரவேசம் செய்வித்தனர் . 

புதுவைக்குச் சென்ற கவிராயரோ, தம் காரியத்தைச் 
சில நாட்களில் முடித்துக்கொண்டு திரும்பி வருங்கால் , முன் 
அடியானிடம் கூறிச் சென்றபடி சீர்காழி மடத்தில் வந்து 


10 


அருணாசலக்கவிராயர் சரித்திரம் . 


தங்கினார் . சிதம்பரத்தம்பிரான் தம நண்பரைக் காணவும் , 
தம்மிடம் சொல்லிக்கொள்ளாமல் அவா புதுவைக்குப் 
போனதைப்பற்றிச் சிறிது சலித்துக்கொண்டு பின் உலாவப் 
போகிறவர்போல் அவரையும் உடன் அழைத்துக்கொண்டு 
அவர் குடும்பத்தார் உறையும் புதுமனைக்குச் சென்றார் . 
தம்பிரானோடு , கவிராயர் அம்மனைக்குள் நுழைந்தபோது , 
தம்மனைவி தமமை எதிர்கொண்டு வரக் கண்டார் ! அவர் 
கொண்ட ஆச்சரியத்திற்கு ஓர் அளவில்லை . பிறகு அவர் 
தமது மனைவி மூலமாகவே தாம் புதுவைக்குச் சென்ற 
பிறகு , நடந்தவை அனைத்தையும் அறிந்து கொண்டார் . இனி 
என்றும் தம் குடும்பத்தோடு சீர்காழியிற்றானே , வசித்து 
வரும்படி தம்பிரான் 

அவரை வேண்டிக்கொண்டார் . 
அவரும் அவ்வேண்டுகோளுக்கு இணங்கி அனறு முதல் 
சீர்காழியிலேயே வசித்து வந்தார் . அது முதலே அவர்க்குச் 
சீர்காழி அருணாசலக் கவிராயர் என்ற திருநாமம் வழங்கி 
வருவதாயிற்று . 

கவிராயா சீர்காழியில் வசிக்கையில் தம்பிரானுக்குப் 
பாடிக்கொடுத்த தனிக்கவிகள் அநேகம் . அவைகளை யல்லா 
மல் , தமக்காகவே பாடிய நூல்கள் பல . அவையாவன , 
அசோமுகி நாடகம் , சீர்காழி ஸ்தல புராணம் , சீர்காழிக் 
கோவை , அனுமார் பிள்ளைத்தமிழ் முதலியனவாம் . 

சீர்காழிக்கடுத்த சட்டநாதபுரம் என்னும் கிராமத்தில் , 
அக்காலத்தே , வேங்கடராமய்யர் , கோதண்டராமய்யர் என்று 
இரண்டு பிராமணாகள் இருந்தார்கள் . அவர்கள் சங்கீத 
சாஸ்திரத்தில் மிகவும் தோச்சி பெற்றிருந்தனர் . அவ்விரு 
வரும் நமது கவிராயரை அடுத்து அவரிடத்தில் முன் 
னதாகச் சில சிறு நூல்களைக் கற்றுப் பிறகு கம்பர் அரு 


A 


அருணாசலக்கவிராயர் சரித்திரம் , 


11 


ஒச்செய்த இராமகதையைப் பாடங்கேட்டு வந்தனர் . அப் 
பொழுது , ஒருநாள் அவர்கள் தம் தமிழாசிரியரை நோக்கி , 

ஐய , தாங்கள் இதுகாறும் வெளிப்படுத்தியுள்ள புராணம் , 
கோவை முதலிய நூல்களால் தங்கள் பெயர் எங்கும் பரவ 
வில்லை . ஆதலால் தாங்கள் இதிகாசம இரண்டனுள் ஒன் 
றைத் தெரிந்தெடுத்து அதை ஒருவகைப் பிரபந்தமாகச் 
செய்து முடித்தால் நல்லது ” என்று கூறினார்கள் . 


இவர்கள் 


ஆதலால் 


அதன்மேல் , அருணாசலக் கவிராயரும் 
சொல்வது உண்மையே . நாமும் முன்னமேயே சகல நூல் 
களிலும 

இராமாயணமே சிறந்ததென் றும 
அதையே ஒரு பிரபந்தமாகச் செய்து முடிப்போம் 
என்று தீர்மானித்திருக்கிறோம் . அதை விரைவிற் செய்து 
முடிப்போம் ” என்ற முடிவுக்கு வாதாா .. 

இனித் தீர் 
மானிக்கவேண்டியது , தாம தெரிந்தெடுத்த அவ்விராமா 
யணத்தை எவ்வகைப் பாவால் எவ்வகைப் பிரபந்தமாகச் 
செய்வதென்பதே . கம்பர் முன்னமே இராமாயணத்தை 
விருத்தப் பாவாற் பாடி முடித்திருந்தார். அவரையன்றிப் 
பாலபாரதியார் எனபாா ஒருவா அதனைச் சந்த விருத்தமாக 
இயற்றியிருந்தனர் . மற்றும் பலா பலவாறாகச செய்திருக் 
தனர் . அவைகளின் வேறாக வேறெவ்வகையில் தாம் தெரிந் 
தெடுத்த நூலை இயற்றலாமென்று கவிராயா சிந்தித்தார் .. 
அப்பொழுது கீர்த்தனையாக இயற்றினால் நலமென்று 
அவர்க்குத் தோற்றியது . அதற்கு அநேக காரணங்கள் 
அனுகூலமாய் இருந்தன . முதலாவது , அதுவரையில் இரா 
மாயணத்னதக் கீர்த்தனை ரூபமாகச் செய்தவா ஒருவருமிலர் . 
இரண்டாவது , தாம் இயற்றும் கீர்த்தனைகளுக்கு இராக , 
தாளங்களை நிச்சயிப்பதற்குத் தம்மிடம் இயற்றமிழ் சுற்று 


12 


அருணாசலக்கவிராயர் சரித்திரம் . 


வரும் , இரு சங்கீத விற்பன்னர்களும் வேண்டிய உதவிபுரி 
வார்கள் . மூன்றாவதும் 

மூன்றாவதும் முன்னைய இரண்டினும் அதி 
முக்கியமான தொரு காரணமும் என்னவெனில் , பண்டிதர் 
க்கே பெரிதும் பயன்படக்கூடிய கம்பராமாயணம் போலல் 
லாமல் , கீர்த்தனை பெண்களும் பேதையரும் கூடப் படித் 
தானந்திக்கத்தக்கது . இக் காரணங்களால கவிராயர் இரா 
மாயண தகைக் கீர்த்தனைய கப் பாடத் தொடங்கினார் . 
முதன் முதல் அவர் , யுத்தகாண்டத்தில் அட்டா வெளியே 
புறப்பட்டா என்ற கீர்த்தனைவரையுமே பாடித் தம் பிரா 
மணசீஷர்கள் இருவரிடத்தும் கொடுத்தனர் . அவர்கள் அக் 
கீர்த்தனைகளுக்கு இராகதாளங்கள் அமைக்துக் கொடுத்தது 
மன்றி , சென்னைக்குச் சென்று அவைகளைப் பாடிப் பரிசு 
பெற்றார்கள். 

சிலகாலத்திற்குள் கவிராயா கீர்த்தனைகள் தமிழ் 
நாடெங்கும் பிரபலப்படுவதாயின . அதனால் ஊக்கமுறுத் 
தப்பெற்றும் தமது பிராமண சீஷர்களால் மேலும் தூண் 
டப்பெற்றும் கவிராயா இராமாயணத்தின எஞ்சிய பாகத் 
தையும் கீர்த்தனைகளாக்கி , யாவற்றையும் சேர்த்து ஒரு 
கோவைப்படுத்தி என்று மழியாப் பெருமைவாய்ந்த இராம 
காடகக் கீர்த்தனை என்னும் நூலை உலகிற் களித்து அழியாப் 
புகழ்க்கு உரியராயினா . இத்தகைய பெரும் புகழ்க்குச் 
சாதனமாக அக்கீர்த்தனைகளுள் காணப்படும் நலங்கள் பல 
வற்றில் சிறந்தவை இரண்டு . அவையாவன , அவைகள் 
எல்லோரும் எளிதிலறிந்து ஆனந்திக்கத்தக்க இனிய 
எளிய நடையில் வாய்ந் திருப்பதும் , கவிச்சக்கரவர்த்தியா 
கிய கம்பர் இயற்றிய இராமாயணத்தையே பெரிதும் பின் 
பற்றி அவர் பதப்பிரயோகங்களையே பெரும்பாலும் கொ 
ண்டு இயன்றிருப்பதுமே . 


அருணாசலக்கவிராயர் சரித்திரம் . 


13 


நூலை முடித்தபிறகு கவிராயர் அதை அரங்கேற்ற விரு 
மபனார் . முன்னம் கம்பர் தாம் பாடிய இராமாயணத்தைச் 
சீரங்கம் என்னும் ஸ்தலத்தில் அரங்கேற்றினா ராதலால் 
தாமும் தமது நூலை அங்கு அரங்கேற்ற எண்ணி அங்குச் 
சென்றா . 

அப்பொழுது சீரங்கநாயகர் திருக்கோவிற்றுறையார் 
கள் கவிராயரை நோக்கி , ஐபா , பூரவம கம்பநாட்டாழ் 
வார் , இராமயாணத்தைப் பாடி , அதை பூர்வாசாரியராகிய 
ஸ்ரீமந் நாதமுனிகள் திருமுனனர் பிராட்டியா சந்நிதா 
னத்தில் பெருமாள் எழுந்தருளியிருக்க அரங்கேற்றினார் . 
அக்காலத்தில் பல தருணங்களில் பல அற்புதங்களை அவர் 
உலகத்துக்குக் காண்பிததாா . அவா படிய தூலையே நீர் 
கீர்த்தனையாகப் பாடியிருக்கிறீர் ,. ஆதலால பெருமாள் 
எங்களுக்கு உத்தரவு கொடுத்தால நாங்கள் இதை இங்கு 
அரங்கேற்றச் சமமதிப்போம் " என்றார்கள் . 

அதன்மேல் கவிராயா ஏகாந்தமாக ஓர் இடத்திலிருந்து 
ஒரு கீர்த்தனையால சீரங்கநாயகரை ஸதோததரித்தார் . 
அக்கீர்த்தனை வருமாறு : 


தரு . மோகன ராகம . ஆதி தாளம் 

பல்லவி . 
என்பள்ளி கொண்டீர் அயயா - ஸ்ரீரங்கநாதரேநீர் 
ஏன்பள்ளிகொண்டா அயயா 


வடபால்வ 
ஆம்பல்பூத்தசையப் பருவதமடுவிலே 
அவதரித்த இரண்டாற்று 


நடுவிலே . 


( என் ) 


அருணாசலக்கவிராயர் சரித்திரம் . 


காவலமாநகரை 


சரணங்கள். 
1. கோசிகன் சொல் குறித்ததற்கோ- அரக்கி குலையில் அம்பு தெறிந்ததற்கு 
ஈசன்வில்லை முறித்ததற்கோ - பரசு ராமன்உரம்பறித்ததற்கே 
மாசிலாதமிதிலேசன்பெண்ணுடன் வழிநடந்த 

இளைப்பே 
தூசிலாதகுகன்ஓடத்திலேகங்கைத் துறைகடந்த இளைப்பே 
மீசுரம் ஆம்சித்ரகூடச்சிகரக்கல் 

மிசைநடந்தஇளைப்போ 
காசினிமேல்மாரீசன் ஓடிய கதிதொடர்ந்த இளைபபோ-ஓடிக் 
களைத்தோ தேவியைத்தேடி இளைத்தோ மரங்கள் 

எழும் 
தொளைத்தோ கடலைக்கட்டி வளைத்தோ இலங்கையென்னும் 

இடித்தவருத்தமோ 
ராவணாதிகளை 

அடித்தவருத்தமோ ( ஏன் 
2. மதுரையிலேவரும்களையோ முதலைவாய் மகனைத்தரும்களையோ 
எதிர் எருதைப்பொருங்களை யோகன்றை எடுத்தெறிந்தபெருங்காயோ 
புதுமைஆனமுலை உண்டுபேயின் உயிர் போக்கி அலுத் தீரோ 
அதிரவோடிவரும் குருவிவாயையிரண் டாக்கி அலுத்தீரோ 
துதிசெய் ஆயர்களைக் காக்கவேண்டியலை தூக்கி அலுத்தீரோ 
சதி செய்காலினால் காளிங்கன்மணிமுடி தாக்கி அலுத்தீரோ-மருதம் 
சாய்த்தோ ஆடுமாடுகள் 

மேய்த்தோ சகடுருளை 
தேய்த்தோ கஞ்சன்உயிரை மாய்த்தோ அர்சசுனனுக்காச 
சாரதியாய்த்தேர் 

விடுத்தவருத்தமோ 
போரிலேசக்கரம் 

எடுத்தவருத்தமோ ( ஏன் ) 
3. படிதனிலேமெத்தவும்கானே உம்மைப்பரம்எனவே அடுத்தேனே 

அடிமை கொள்வீர்என்னைத்தானே செம்பொன் அணிஅாமகப்பெருமானே 
தடம்உறைந்தகரும்பாறைசாபமது தடுத்து ரட்சித்தீரே 
விடாண்ணாதகாகாசுரனுக்கொருகன் விடுத்துரட்சித்தீரே 
கொடுமைகொண்டழுததுரோபதைக்குத் - துகில் கொடுத்து ட Gr 
மடுவில் ஆனை முன்ஓடிமுதலையை மடித்துரட்சித்தீரே - அதுபோலே 
வாரும் கிருபைக்கண்ணாலே பாரும் மனக்கவலை 
தீரும் நினைத்தவரம் 

தாரும் தாரும்என்சாமி 
வட்சமேவும்மக 

லட்சுமியுடன் பெரும் 
பட்சம் 
ஆகஎன்னை 

ரட்சிக்கஎழுந்திரும் ( என் ) 


அருணாசலச்கவிராயர் சரித்திரம் . 


15 


இந்தக் கீர்த்தனையால் பெருமாள் திருவுள்ளம் உவந்து , 
கவிராயர் சொப்பனத்தில் ஒரு வைஷ்ணவரைப்போல வந்து 

இராம நாடகம இயற்றிய இனறமிழ்ப் புலவரே , பூர்வம் 
கம்பர் தாம் பாடிய இராமாயணத்தை அரங்கேற்ற வந்தபொ 
ழுது நம் சடகோபனைப் பாடினையோ ? என்று பெருமாள் 
கேட்டார் . அப்பால் அவர் நமமாழ்வார்மீது ஒரு நல்லந்தாதி 
பாடினர் . பிறகே அவர் இயற்றிய இராமாயணம் அரங்கேறி 
யது . அவ்வாறே நீரும உமது நாடகத்தில் நம்பெருமா 
ளின் பரிசனங்களைப் பாடினால் உமது நூல் அரங்கேறும் 
என்று கூறி மறைந்தருளினார் . பிறகு அன்றிரவே கோவிற் 
றுறையார்களுக்கும் பெருமாள் வைஷ்ணவர் வடிவாகச் 
சொப்பனததில தோனறிக் கவிராயரால் நம் பரிசனங்களைப் 
பாடுவித்துக்கொண்டு அவர் இயற்றியுள்ள இராமராட 
கத்தை அரங்கேற்றச செய்யும் " என்று கூறி மறைந் 
தருளினார் . 

மறுநாள் பொழுது விடிந்தபிறகு கவிராயரும் கோவிற் 
றுறையாரும் சந்தித்துத் தாம்தாம் கண்ட சொப்பனங்க 
ளைக் கூற , ஒன்றுக்கொன்று பொருத்தமுற் றிருப்பதுணர் 
ந்து " இறைவன் திருவுள்ளம் இதுவாகும் " என்று அறிந்து 
கொண்டார்கள் . 

பிறகு கவிராயர் தம் நாடகத்திற்குத் தோடயம் பாடி , 
அதில் பெருமாளின் பரிசனங்களாகிய அனந்தகருட விஷ் 
வக்ஸேனர் , பஞ்சாயுதங்கள் , ஆழ்வார் , ஆசாரியர்கள் ஆகிய 
னைவரையும் அமைத்தார் . * 

தோடயத்தில் அமைத்துள்ள விநாயகர் , சீரங்கநாயகர் கோவிற் 
பரிவார தேவதைகளுள் ஒருவர் . பாயிரத்துள் கூறியுள்ள விநாயகர் , 
சேனைமுதலியார் பரிவாரத்துள் ஒருவர் . 


16 


அருணாசலக்கவிராயர் சரித்திரம் , 


அப்பால் அவர் நூல் , கவிச்சக்கரவர்த்தியாகி 
கம்பர் இயற்றிய இராமயாணம் அரங்கேற்றப்பட்ட திரு 
மண்டபத்திலேயே , பங்குனி அஸ்தமாகிய அதே தி 
நட்சத்திரத்தில் திருவரங்கத் திருமுற்றத்து அடியார்சலை 
நடுவே முதன் முதல் அரங்கேற்றப் பெற்றது . அக்காளை 
அக்கோவிலார் கவிராயர்க்குச் செய்த மரியாதைகளும் 
சிறக்கத் தந்த பரிசுகளும் பல . 

பிறகு கவிராயர் தஞ்சாவூர் சமஸ்தானாதிபதி ஆகி 
துளசி மகாராஜாமுன் தமது நாடகத்தை அரங்கே 

ங்கேற்ற 
சென்றார் : அச்சமயம் கஞ்சைக்கோட்டை சென்னைநக 
நவாப்பாயிருந்த மதார் மல்க்கின் தானையால் முற்றுகை 
யிடப்பெற்றிருந்தது . ஆதலால் கவிராயர்க்கு அரசரை 
காண எது வில்லாது போயிற்று . ஆகவே கவிராயர் புதுவை 
நகரத்திலிருந்த ஆனந்த ரங்கப்பிள்ளை யென்னும் ஒரு பிரபலம் 
பிரபுவின் முன்னிலையில் தமது நூலை அரங்கேற்றக் கருதி 
அவரிடம் சென்றார் . 

ஆனந்த ரங்கப்பிள்ளை , துளசி மகாராஜர்க்கு அத்தியந்த 
நண்பர் . ஆதலால் தமது நண்பர் கேட்பதற்கு முன் தாட 
கேட்பது தகாதென்று மறுத்துவிட்டார் . ஆயினும் அவா 
கவிராயர்க்குப் பலவகையான வெகுமதிகள் 

செய்து , 
சென்னையிலிருந்த தமது நண்பர் , மணலி - முத்துகிருஷ்ண 
முதலியாருக்கு ஒரு தகவுரைப் பத்திரிகை ( சிபார்சுக்கடிதம் ) 
எழுதிக்கொடுத்து அவரிடம் அனுப்பினார் .! 

கவிராயர் அக்கடிதத்தை எடுத்துக்கொண்டு சென்னைக் 
குச் சென்றார் . சென்னையை அடைந்ததும் , மணலி - முத்து 
கிருஷ்ண முதலியாருக்கு ஆனந்த ரங்கப்பிள்ளையின் : கடி 


அருணாசலக்கவிராயர் சரித்திரம் , 


17 


நத்தை அனுப்பினார் . அதனோடு பின்வரும் சீட்டுக்கவியை 
ரம் எழுதி யனுப்பினார் ; -- 


பத்திதரு கிறவல்லி பத்திதரு கிறவல்லி தேவர்கள் வணங்கும்வல்லி 
தில்லைநா யகவல்லி சிவகாம வல்லி இரு திருவிழிக் கருணையாலே 
த்தியவா சகன் என்று பூமண்ட காதிபர்கள் தாம் எங்கணும் துதிக்கும் 
சகலபா ஷாலிபுண மணலிமுத் துகிருஷ்ண சதுரநீ வாழிகண்டாய் 
க்துமலர் குவளை நான் மதியம்நீ செஞ்சாலி நான்கருவி மழைமேகம்நீ 
களினம்நான்பரிதிநீபிள்ளை நான் அன்னை நீநான் கவிஞன்வழுதிநீகாண் 
த்தமுள ராமாய ணந்தனைக் கொண்டுனது சுகமுமது பெறவருகின்றேன் 
சொற்பொருள் அறிந்தளவு சொல்லுவேன் கேட்கவே துணை ஆக வேணும்கீமே. 


இதை , முதலியார் அங்கீகரித்துக் , கவிராயரைத் தம் 
மிடத்துக்கு அழைப்பித்துத் தக்க மரியாதை செய்தார் . கவி 
ராயர் , “ ஐய , அடியேன் ஸ்ரீ ராமசரிதத்தைக் கம்பர் இயற் 
றிய இராடாயணத்துக் கிணங்கக் கீர்த்தனை ரூபமாக இயற்றி 
யிருக்கின்றேன் . அதைத் தங்கள் சமுகத்தில் கூற விரும்பு 

மன் ” என்றார் . அப்போது முதலியார் , கவிராயரை 
கோக்கி , “ ஐயா , சிலகாலத்துக்கு முன் இருவர் பிரா 
மணர்கள் இராமநாடகம் ஒன்றைக் கொண்டுவந்து இங்கே 
பாடினார்கள் , அது தானோ இது ? " என்று கேட்டார் . கவி 
ராயர் அதுவும் நான் பாடியது தான் ; ஆனால் அது இராமா 
வணத்தின் ஒருபாக சங்கிரகம் . அதையே இப்பொழுது 
விரித்து முடிவுவரையிற் பாடியிருக்கிறேன் , என்றார் . 

அதன் மேல் முதலியார் " அப்படியானால் தாங்கள் 
அதைப் பிரசங்கிக்கலாம் , என்றார் . கவிராயர் , அந்தப் 
படியே பலர் கூடிய சபையில் தமது இராம நாடகக் கீர்த் 
நகயை விரித்துப் பிரசங்கித்தார் . ஸ்ரீராமர் பட்டாபிஷே 
நம் பிரசங்கம் செய்து முடிவுபெற்றபோது , முத்துகிருஷ்ண 


18 


அருணாசலக்கவிராயர் சரித்திரம் . 


முதலியார் அவருக்குப் பலவகையான பரிசுகள் கொடுத்து 
மரியாதை செய்தார் . அதன் சிறப்பு , கவிராயர் பாடிய 
பின்வரும் செய்யுளால் விளங்கும் . 

கனம் தந்தான் கனகாபி ஷேகந் தந்தான் 

களங்கமில்லாக் கருப்பொருளை அழைத்துத் தந்தான் 
மனம் தந்தான் முடிசூட்டு மாலை தந்தான் 

வாணிசிங்கா தனத்திருத்தி வரிசை தந்தான் 
இனம் தந்தான் ராமகதை எவர்க்கும் தந்தான் 

எனை ராமா யணக்கவிஞன் எனப்பேர் தந்தான் 
அனம் தந்தான் மணலிமுத்து கிருஷ்ண பூபன் 

அகம் தந்தான் இருமையிலும் சுகந்தந் தானே . 
இவ்வாறு மணலி முத்துகிருஷ்ண முதலியாரால் 
சன்மானிக்கப்பெற்ற கவிராயர் , அப்பால் லிங்கப்பச் செட்டி 
யார் என்பாருடைய குமாரர் தேப்பெருமாள் செட்டியாருக்கும் 
பின்வரும் சீட்டுக்கவி யொன்றை எழுதியனுப்பினார் . 

கணி கொண்ட பஞ்சலட் சணமும் ராமாயணக் 

கடலையும் உணர்ந்த புலவன் 
கவிராசர் புகழ்கின்ற காழி அருணாசலக் 

கவிராயன் எழுதும் ஓலை 
மணிகொண்ட மார்பிலிங் கப்பமகி பாலன் 

மகிழ்ந்த சுதன் வணிகாதிபன் 
வருஞ்சீர் படைத்ததேப் பெருமாள்ம கீபன் இதை 

மனமுவந் தினிது காண்க 
அணிகொண்ட தியாகேசர் வண்ணமுரை செய்ததும் 

அதற்கு வெகுமதி செய்ததும் 
அதுநமக் குபகார மானதும் இப்புவியில் 
அறியாத பேரு முளரோ 


அருணாசலக்கவிராயர் சரித்திரம் . 


19 


பணிகொண்ட ராமகீர்த் தனையும் அப் படியே 

பரிந்து நீ கேட்க வேணும் 
பாரில்ஒ ராயிரம் பிறைகண்டு பொருள் 

படைத்து வாழ்ந்திடுக மாதோ . 
இக் கவிதையைக் கண்ட செட்டியார் கவிராயர்க்குத் 
தக்க பரிசளித்து மரியாதை செய்தார் . இது நிற்க . 

மதார்மல்க் நவாப்பும் துளசிமகாராஜாவும் ஒருவர்க் 
கொருவர் சமாதானப்பட்டர்கள் . ஆதலால் கவிராயர் 
துளசி மகாராஜரையும் , அப்பால் ஒரு பஞ்சரத்தினம் மூல 
மாய் ஆனந்த சங்கப்பிள்ளையையும் , பின்பு உடையார் 
பாளையத் துரையாகிய உவரங்கப்புடையாரையும் , வேறு 
சில பாளையப்பட்டுத் துரைகளையும் கண்டு , தமது நூலை 
அவர்கள் முன்னிலையில் பிரசங்கித்து அவர்களால் பல 
கௌரவப் பரிசுகள் பெற்றார் . 

இங்ஙனம் இவர் , தாம் ஈட்டிய பொருளைக் கொண்டு 
சீர்காழியில் தானே இருந்து குடும்ப சம்ரக்ஷணை செய்து 
வந்து விகாரி ஆனிமீ இறைவன் திருவடி சேர்ந்தார் .. 

கவிராயர் , தலையில் தாழ்வடம் , இடையில் வெள் 
ளாடை , மேனியில் திருநீற்றுப்பூச்சு முதலிய சிவசின்னங் 
கள் பூண்டு , சைவப்பண்டாரக் கோலத்தோடு விளங்கினர் . 
இவர் தமது விவாகத்துக்குப்பின் பன்னிரண்டு வருஷம் 
தில்லையாடியில் வசித்து , அப்பால் சீர்காழியில் இருபத் 
தைந்து வருஷம் வசித்தனர் . உயிர் துறக்குங்கால் இவர்க்கு 
வயது 67. இவர் தமது 60 - ஆவது வயதில் இராமநாடகக் 
கீர்த்தனையைப் பாடி முடித்தனர் . 

இவரது சரித்திரக் குறிப்புகள் பல இவர் - சந்ததியா 
ரால் உலகிற் களிக்கப்பெற்றன . 


அருணாசலக்கவிராயர் 


பாடிய 


இராமாயண ஓரடிக் கீர்த்தவில் 


விருத்தம . 


ஏர்கொண்ட நான் மறையின் பொருளை யெல்லாம் 

இனிய தமி ழாற் செய்து தொண்டாக் கீந்த 
பார்கொண்ட குருகூரவாழ் சடகோ பாழ்வார் 

பதமலரைப் பணிந்து திருச் செனனை மேவுரு 
தார்கொண்ட புயாசலன ஒப்பில்ல 

சதுரன அயனறொழும ராமசந்தி ரமா 
சீர்கொண்ட திருவருளின் பெருமை 
தேறுவேன மனமகிழ்ந்து கூறு 


ராகம் காம 


கோகனக மலர் மருவே . 


அ ைபல்ல 


தாதண்டுமலர்ச்சோலை - விண்கற்பகத்தின் 

மேலே 
தழைக்குஞ்சென்னை நகர்வாழ் - ஸ்ரீவேங்கடேச மாலே 


அருணாசலக்கவிராயர் சரித்திரம் . 


21 


பூதகிமுலை உண்ணல்போல் - ஆவிஉண்டொரு காலே 
போற்றுமயாதவாக்கின்பந் - தேக்கசசெயதாய்பரி வாவே 
புத்தமுதத்தினை நற்சுரருககுமுன 
உற்றிடமிக்க அளித்திடுசறகுண 
பூஜிதம் பெறு ராமசந்திர 
னேசவுந்தர ரூபரஞ்சி 
புகழலாமகள் தழு விய அதிபுஜபல 
மிகுபரிமளமுறு துளவணிரவிகுல 
புணய நீடும அண்ட பகிரண்டங்களைஉண்ட 
திணயனே அகண்ட புகழ் கொண்டபிரசண்ட ( கோ தண்ட 


தசித 


ஹாவுதுதது 
தரணிமனனா மனனவன அதிபுஜபல ( தசரதன் ) 
தகைமைவாய்ப்ப உயா மனுநெறிமுறைகொடு 
தகுமயோததிநகா அரசுசெயரவி தல ( கசரதன் ) 
சாப்பராஜசய னததினமீது துயில் 
உற்றுவீறுபர வஸதுவானதொரு 
தசமுகனால் இடாப் படுமஉயா அமராகள் 
நசையுடனே து தி கரநரஉருவொடு ( தசரதன் ) 
தார்பு 

ரூய, 
மா மகவானும அவன பாலனுநதேயுவுஞ் 
சீர அனுமான சுக்ரீவனற்சாமபவன் 
வாலி அங்கதனீல னாய்வரவானவா 
வானரங்களாயமண்ணினில் வந்திடசசெய்துமட்டி 
தானவர்குலத்தைவிண்ணிற் சேர்ததிடக்கங்கணக்கட்டி 
சங்குசக்கரமு மங்களத்தினில்மி 
குந்த அற்புத அனந்தநற்றவனும் 


ஈ அய 


யாதுயாதது 


அருணாசலக்கவிராயர் சரித்திரம் . 


வ 


சம்ப்ரமத்தில் இல குஞ் 
தன்னிடம் லட்சுமணன் சத்துருக்கனும் கைகேசி 
மின்வயிற்றிற்பரதனுந் தமபியராய்சசனிக்கத் 
தான் எண்ணிக்கோசலை வயிற்றிற்சித்திரைமாதம் 
ஆன நவமிபுனர் பூசாக்ஷத்திரநாளில் ( தசரதன் ) 
சந்தரவிமபமுக முங்கிரபைவளா தரு 
கின்ற கண்களு நெடுஞ்சிலையெனுநுத 
லுஞ்சிறந்த பவளந் தனைநிகரத 
ரந்தகுந்தஒளி குண்டலம் அணிசெவி 
களுலெவெறிகமு கினைகோகளமொடு 
விரைகமழ்துளவணி புயமலைகளும் அலா 
கமலமலா அனைய கரமலாகளும நெடு 
உலகம் அதனை உணும் அழகியவயிறோடு 
தாரணிமார்புமவண டாமரைத்காள்களுஞ 
சாமளமேனியும ராமநன நாமமுந் 
தயங்க அருமறை உணாபுங்கவாமிகு 

ஜெயம் விஜயபவ எனுமங்களமொடு ( தசரதன் ) 
தசரதன்சுதனா வு திதது தனுவிறகதித்து 
தாடகைப்பாவியை வரை 

வதைத்து 
விசுவாமித்திரனுடன மிதிலைக்குசசெல்லும்போது 
வேதச்சிரத்தில் நடம் ஆடும் சீர்பாதப்போது 
இசைவுறப்பட்டளவில் அகலிகையென்னுமாது 
எழுந்தாள் கல்லுருமாறி இதுவலொமல் மண்மீது . 
இந்த்ரபோகசன கன்விலலை ரண்டு 
துண்டமா கொடித் தான் அதைக்கண்டு 
சுந்தரிசீதையைத் தந்தனனே மகிழ் 
கொண்டிடவேமண மானபின்னேவரு 


அருணாசலக்கவிராயர் சரித்திரம் . 


23 


கின்றவழியதனிற் பரசுராமன் வில்மு 
றிந்திடவே செய்து சனகியோடயோத்தி 
வந்து கூனிகல கந்தனால் அரசி 
ழத்து நீடுபுகழ் தம்பியோடுமலர் 
மங்கை 

கைசீதைபதம நொந்துவாடிவர 
கங்கைமாநதி கடந்து வாசமலாக் 
காவிரி தருசித்ர கூடபர்வதத்தில் 
மேவிப்பரதனுக்குப் பாதுகை அளித்தபின் 
விரிதண்டகவன வருகொண்டதிலிலத் 
திரி என்றிடு தவ முனிவன்கிர்பைபெற் 
றிட்ட பின்புவிராதன இருகை அது 
முட்டவிண்டிட வேசெய்துசரபங்க 
முனிவன் ஆசிர மந்தனிலே எழிற் 
சனகியோடெயதி இந்திரன போனபின் 
தண்டகாரண்ய வாசிகள் படுதுயா 
கண்டனோர் இடா தீர்தர இணையறு 
கருணை கொண்டே அந்த வனமதிற்பத்து 
வருடம்கின் றுவரும வழியிறசு திட்ட 
மாமுனிவரங்கொண்டே அகஸ்தியன்றனைக்கண்டு 
சேமவிற்சரங்கொண்டு துதித்தவன்றனை விண்டு 
சென்று சடாயுஉற வாடப்பஞ்சவடியில் 
நின்றுவிடாதமய லோடுகெஞ்சிய பெரு 
நீலி சூர்ப்பனகை காது மூக்கரிந்து 
காலனாக்குங்கராகப் பார்க்குவந்த 
கர தூஷணத்திரி சிரசன ஆதியரை 
அரைநாழிகைதனில் மறலிநாடதனில் 
அனுப்பி மான் உருவாய் வந்தமாரி 


அருணாசலக்கவிராயர் சரித்திரம் , 


சன்கையாற் பிடித்திடவேபோன 
தருணங்கண்டிராவணன் தபசிபோல 
விரைவில்வந்து சீதையை நிலத்தினோடு 
மேலெடுத்துச் செல்லும் போதுசடாயுவின் 
ஆவியினைவதைத் தசோகவனத்தினில் 
அரியசிறையிலிட வேசானகி தன்னைப் 
பிரியும் அதிகதுயர் ஆலோசினம் நண்ணிப் 
பின்மதிக்கவந்தனைச் சொர்க்கம் ஏற்றிச்சவரி 
சொன்னவிதங்கொடு சுக்கிரீவனைத்தனது 
சொந்தம் ஆக்கி அக்ரமமிகுவாலிதனை 
முந்தவாட்டிவிக்ரம அனுமானை அளி 
மொய்த்த குழற்சீதைதனைத் தேடவிடுக்க அவன் 
உத்தமசம்பாதிதன்னால் உளவறிந்து கொண்டு 
ஒப்பில்லாதவிஸ்வரூபங் கொண்டுமயேந்திரம் ஏறிச் 
செப்பமாய்க்கடலைத் தாண்டிலங்கையிற்சேர்ந்து 
திடமுறுலங்கணியை முதற்பலியிட்டுச்சீதையைக் 
கடிபெறுலங்கை எங்குந் தேடிக்காணாமற்பின்பு 
காவல்மிகும் அசோக வனத்திற்றி ரிசடையன்பு 
மேவக்காத்திடவட முகம்பார்த்திருக்கக்கண்டு 
விஜையகோதண்டராம தூதன் நான் என்று சொல்லி 
கசைதருங்கணையாழி கொடுத்துத்திடமுங்கூறி 
நாயகிசீதை தந்த சூடாமணிகைக்கொண்டு 
தீயகிங்கார்எண்ப தாயிரம்பேர்களொடு 
செழுத்த அசோகவனத்தையும் அழித்திடக்கண்டெதிர்த்தக் 
கொழுத்தராட்சதசேனை பொடுசம்புமாலிமிகுத்த 
கொடுமை செய்பஞ்சசேனா திபர்களும் அக்ஷதனும் 
மடிய நாற்பது வெள்ளம் அரக்கரோடிந்திரசித்தன் 


அருணாசலக்கவிராயர் சரித்திரம் . 


ப WMV 


வந்து போர்செய்ய அனுமந்தன் அந்ததளத்தைச் 
சிந்து சிந்தாக்கி இந்திர சித்தன் தேரை அழித்து 

வன் 
வலியப்பிரமசாபத்தாற் கட்டராவணன் அப்போ 
வாலில் நெருப்பையிட அந்தநெருப்பைலங்கையின் 
மூலைக்குமூலை இட்டுக் கொளுத்திநீறாக்கிவிட்டு 
உளமகிழ்கொண்டுமீண்டு வந்துசாமியைச் சேவித்து 
அளிதிகழ்சூடாமணி தரக்கண்டு மகிழ்ந்தபின்பு 
அடல்மிகுத்த எழுபது வெள்ளவானரப் 
படையும் ஒப்பில் அதின் அதிபரும் நீடிய 
பரிவொடு தென் கடல் அருகில் நிறைந்தபின் 
சரணம் அடைந்துநின் துணையடி தந்தருள் 
சாமி என்றவி பீஷணன் றனக்குலங்கா 
பூமிதந்துவிகாதஞ் செய்தவருணன் மேற் 
பொற்கணைவிடுத்தவனை வரச்செய்து புஜபல 
சித்திரக்கவி இனங்கள் அதைக்கொடுவிரைவொடு 
சேதுபந்தனஞ்செய்வித்து நீள்கடல்வளைந்திடு 
மாதிரம்பயந்திடச் செயராவணன் இலங்கை தன்னை 
வந்து முற்றுகை செய்துகொண்டு தம்பி அங்கதன்மீதும் 
முந்துவிக்கிரம அனுமந்தன் அம்புயந் தன்னிலும் ஏறி 
மூகண்டந்கிகில் மேவி அதிர்ந்திட 
கோதண்டந்தனில் நாணொலி கொண்டுற 
குரைகடல் வெருவிட நெடுநிலம் அது தனை 
ஒருசுமை எனஉறும் உரகன் உடல் நெளிய 
உயர்மதிகதிர்வழி பிசகிடநெடுவரை 
அயர் தரவுடு இனம் அதுதரையில்உதிர 
அணிரதகஜபரி பரிசனவகைமிக 
அணி அணியொடுவர அதிவலிமைகள் சொலி 


அருணாசலக்கவிராயர் சரித்திரம் , 


அனல்கக்கிடும் அத்திரசத்திரமழு 
கனசக்கரம் நெட்டயில்பட்டயமொடு 
கதிர்வீசுங்கதிர் முத்தலை சூலங் 
கதைவார் அஞ்சிலைகைக்கொடுத்தாளங் 
காளஞ்சின்னந்தாரைகள் மத்தளபேரிகள் பலவித 
மேளம்பின்னும் நாகாரத்தொடுபூரிகைஒலிதர 
வீரராவணன் தேரில் ஏறி போர்க்களத்தில் வந்து 
சேரவே அவன் சேனை வீரர்யாரும் போரில் முந்த 
தீயவச்சிரமுஷ்டி துன்முகன்சுபாரிசன் 
மாயபிரக 

ரகஸ்தன் கெட்ட வன் மனங்கொள் நீசரை 
வானரவீரர்கள் கொல்ல ராவணன் இவரைவெல்ல 
சானகிமணாளன் வில்லிற் சோனைமாரி என்று சொல்லத் 
தகுஞ்சரங்களை விட்டு அவன் தேர்வில்லை முறிததுத் 
திகழ்மணிமுடியத்தந் தரைமேல்உருளச்செய்து 
திடமொடுசண்டை செய்ய நாளை வாஇன்று போவென்று 
விடைதரமனம் நொந்து தனியாய்ப் போய்லங்கை சேர்ந்து 
வெற்றி சேர்குப் பகன்னனை நித்திரையிலிருந்தெழுப்பி 
அத்ததியில்சண்டைக்கும் விடுத்திட அவன்களத்தை 
அடுக்கராகவன் அம்பு தொடுக்கவேகுமபகன்னன் 
நொடிக்குள் காலுக்கையும் போய் படிச்குள்ளேமுண்டமாகி 
நொந்து பின் சாமிதனைச் சிந்தனைபேசி 
இறந்ததைராவண னறிந்ததிகாயனை 
அனுப்ப அவன் பரிசனத்திரளினொடு 
முனைத்தலைவர்களுஞ் சமர்க்களம் அணுகி 
முச்சிரத்தன்வயமஸ்தன் கும்பன்தேவாந்தகனும் 
அச்சமற்றரணமஸ்தன வம்பன் நராந்தகனும் 
அனுமான் முதலோர்கையால் மடிந்திட அதிகாயன் 
சினமாகியிளையோனேடமர் செய்துடிவாகச் 


அருணாசலக்கவிராயர் சரித்திரம் . 


27 


செய்திதெரிந்தித்திர சித்தன் தேறில் ஏறி 
வெய்யசதுரங்கம் மொய்க்கப்போரில் வீறி 
விஞ்சுஞ்சுக்ரீவன் பனசன் சாம்பன் அனுமான் 
வஞ்சம் அற்ற நீலன் முதலினோர்கள்தமையும் 
வாட்டக்கண்டு லட்சுமணன் தன் வில்லிற்சரம் 
பூட்ட இந்திரசித்தன் ரதகஜபரிஜனம் 
புரவியாவற்றும்மாண்டு தானுபமிகமெலிந்து 
இரவில் நாகபாசத்தை வ அதனால் நொந்து 
இலக்குமணன் முதலோாக ளத்திற்படுக்கர மன் 
அக்கண மவ்விடமேவி திகைத்து வருந்தும் வேளை 
அடல்சேர்கருடன்வர நாகபாசந்தெரித்து 
விடயாவரும்எழுந்து போரில்வீறிக்கதிக்க 
மிதமற்ற சேனை சூழ உச்கிரங்கொண்டுவர்தெதிர்த்த 
மதமுற்ற சூரியகேது வசசிரதந் தன்பெரும்மக்கள் 
மாலிசிங்கன்பேயன பரிதிக்கணணனையும் 
ஆலம் அஞ்சுந் தீயகுருதிக்கண்ணனையும் 
ஆர்க்குங்கவித்தலைவா மாய்க்கராமலட்சுமணர் 
தாக்கமகரக்கண்ணன் அக்கினிகேது மடிய 
தசமுகன் அதைததெரிந் திந்திரசித்தனை விட 
வகை கொள்ளும் அவனகள மவந் துலட்சுமணனுடன் 
வாதுசெய்ய இளையோன் அப்போது சரமாரிவெய்யன் 
மீதிலெய்ய அதனால் அப்பாதகன் திரேகம்கைய 
விண்ணில் மறைந்து தன் னூரைச்சேர்ந்து சூது 
பண்ணிவெல்லஎண்ணி போருக்கமபனோடு 
பாவி மகோதரனை எவ அவர்களம் 
மேவிபலத்துடனே ராவில் அமர்விரிய 
வீறும் அனுமான் தன்னால் அகம்பன் நிகும்பன் சிரங்களுரண்டபின் 
சீறும்மகோதரன் கைச்சரங்கள் 

அழுந்திட வருந்ததி 

இளையவன் 


8 


அருணாசலக்கவிராயர் சரித்திரம் , 


திகைக்கும் வேளையில் இந்திர சித்தன் அங்குவா 
மிகுத்தபிர்ம்மாஸ்திரமவிடுக்கத் தம்பிமுதலோர் சாய்ந்திட 
வித்தகஸ்ரீராமன்கண்டு மெத்தவும் ஆதலங்கொண் 
சித்தப்பிரமையாக அன்றுஉத்தம அனுமான் சென் 
செழித்தசஞ்சீவிபரு வகத்தைக்கொண்டுவந்தா 
பிழைத்தனை வரும்போருக் கெதிர்க்க இந்திரசித்தென்னு 
பித்தன மாயாசீதையை வெட்டி கும்பலையா 
கத்தின் சாலை சேர அதைத் தெரிந்திளையவன் 
கணைமழைபொழிந்தரக்கன செய்யு : மயாக மழித்து 
க்ஷணமதில அவனசிரத்தைக் கொயது தேவர் துதிக்கச் 
சாமிபாதநேரில்வைக்க ராவணனறிந்ததன்மேலமர்செயவிட 
பூமிபாரமான துஷ்டமூலபலங்கள் ஒரு ஆயிரம் வெள்ளமும் 
போரிலேறுதல்கண்டுவானர வீரரோடவோனறியாகிய 
தீரராகவனசண்டமாருதம் ஆகிசோகள் பஞ்சுபோலேகெட 
திவ்வியமோகநாஸ்திரம் எவியெங்குமராமனாகத்தோனறிட 
வெய்யர்யாரும்பார்க்குள் தாவித் தங்களிற்றாங்களேமாண்டம் 
வேதனை யேசெய்யும் சாதககா தக 
பாதகனான 

ன மகோதரனபேராசெய்து 
படையுமபோய்ராகவன்கைக் கணை தன்னால் ஆவியுண் 
மடியவேராவணன் துர்ச் சகுனமமெனமேலுங்கண்டு 
வந்து பெருஞ்சணடை செய்யாசாமி ராவணனபத்து சிரத்தையும் 
விந்தை அம்புகொண்டு கொய்யக்கொய்ய மீண்டும்மீணடு முளைக்க 
வேளையிலே இதமாக பிரதாபகு 
ணாளவிபீஷணன் ஓதுமஉபாயத்தி 

னால் இணைபறுபிர மாஸ்திரம் அதனைவிட்டு 
ஆலமனைவிழி ராவணன் நாபியில் வைத்த 
அமிர்தகலசத்துடன் முடிகள்சிதறச்செய்து 
இமையவர்முனிவர்கள் படுதுயரம் 

ஒழித்து 


அருணாசலக்கவிராயர் சரித்திரம் . 


29 


இணையில் எழிற்சனகி தீயினிற்குளித்தபின்பு 

துணைவன் கவிப்படைவி பீஷணனுங்கற்பிலக்கு 
தூயசீதைன்னொடுபுஷ்பக மீதிலேறிமுன்வினை முற்றிலும் 
மாயவே செய்கின் றமசத்துவ மான சேது அண்டையில் ஒப்பறு 

மாதேவற்கன்று நீராட்டி இறக்கித்திரும்பிமுன் வந்தவழிகளை 

சீதேவிச்கன் பொடுகாட்டி மகிழ்ந்து நடந்து பன்னருந்தவல்லை 
திகழும்பரத்துவாசன் மடத்தினிற்சேர்ந்தபின் திடத்துடனனுமானை 
புகழும்பரதராஜன் இடத்தினிற்சேவிட கொடிச்குள்ளே அவன்போன 

போது சாமிவரவைக் காணேனென்று பரதன் 

ஒதுந் தீயினில் விழப் போகக்கண்டு அனுமன் 
மோதிரந்தந்துபதராதோகுபதிவரமுனிமடம்வந்துசேர்ந்தானென்று 
ஆதரவுஞ்சுட முக்கூறி பரதனிடம் விரைவில் விடைகொண்டு ஆஞ்ச 

அச்சணந்திரும்பிலோ சரட்சகன் உண்ணும் வேளைக்க ( நேயன் 

ரைக்கணட முந்திவந்தோதப் பட்சங்கொண்டவனைக் 
வைத்துவர தன் பசித்துப் புஷ்பசயதிற்கதித்து 
சத்யபரதன் துதிக்க உத்தமகுகன்மதிச்க 

தகைமை மேவிய அயோத்திநகரில்வந்து 

திகழும் மூவுலகும் போற்றஒளிசிறந்த 
சித்திரமிதக்க சிங்காசன மீதினில் 
அற்புதம் உற்றசெந் தேன் மொழியாள் எம் . 

தன்னை சீதையோ டமர்ந்துபேரிகையு 

மன்னுதாளமிரு தங்கநாகசுர 
வாத்தியம் ஒலிக்கவரு சுரர்மருமலர்கொடு 
நாற்றிசை இறைக்கவெகு முனிவர்கள் மணிமுடி 

நரபதிகளும்வா னரபதிகளும் பூ 

சுரர்துதிசொலவே கவரிகள் அருகே 
சாபலட்சுமணனுடன் சத்துருக்கனும் வீசிட 
நேயம்உற்றபரதன் உட் களித்திதம் பேசியே 


30 


அருணாசலக்கவிராயர் சரித்திரம் . 


நிலவெறி தருசந்திர வட்டக்குடைகவி 
பலமிகு அனுமந்த னற்றுணை அடிபிடிக்க 
பகர்வசிஷ்டனால் மதடாபிஷேகங்கொண்டு 
ஜெகதலத்துள்ளோர் துதிபேசச்சேர்வைதந்த 
தீன தயாநிதியே அடியார்உள 
மேநிலையாய்நிதம வாழ்வரதா உயர் 
வேதா அரி அணை மேவுவினோதா 
தாதாசுரர்முதலோா துதிபாதா 
சதுரனேசரா சரங்களைத்தருமூலா 
தி கிசெய்ர ஜூசே கரன் றமிழ்க்கனுகூலா 
சுமுகககுணசுந்த ராங்கசுகிரதநய 
விமலவிபவவிந்தை யோகிடுமிகுஜப 
கோதண்ட தீக்ஷ குருவே - பக்தரிாதப 
கோகனகமலா மரும்வ . 


அருணாசலக் கவிராயர் பாடிய இராமதாடகத்தின் 
அருமை பெருமை தமிழ்நாடு முழுவதும் அறியும் . உதாரண 
மாக , ஸ்ரீராமர் வரலாற்றைக் கோசிகர் கூறுவதாகவும் 
கனியைக் கைகேயி கோபிப்பதாகவும் இயற்றப்பெற்றுள்ள 
சீர்த்தனைகளைக் கீழே காட்டியிருக்கிறது , காண்க . 


தரு . ராகம் - சங்கராபரணம் . தாளம் - ஆதி . 


பல்லவி . 


ஆர் என்றெண்ணாமலே நாளும்இவன் 
அதிசயங்களைச் சொல்லக்கேளும் . 


அருணாசலக்கவிராயர் சரித்திரம் . 


31 


அனுபல்லவி . 


சூராதி சூரன் ராமன் எனும் பேரன் 
சுகுண தீரன் ரவி குலகுமாரன் 


இவனை ( ஆர் ) 


சரணல்கள் . 


1. ஆதியில் தசரதன் புத்திரகாமேஷ்டி 

யாகம் செய்யவென்று தொடுத்தான் - வந்த 
பூதம்தந்தபர மானத்தை நாலாகப் 

பொன்னின் கமலத்தில் எடுத்தான் - அதில் 
சோதி கோசலைச்கொன்றும் கைகேசிக் கொன்றும் 

சுமத்திரைக்கிரண் மொக் கொடுத்தான் - மூத்த 
பேதை கோசலை இடத்திந்தராகவன் 

பிறந்தான் நான் கவலையை விடுத்தான் - இவனை ( ஆர் ) 
2 , தலைபாம்பரதன் லட்சுமணன் சத்துருக்னன் 
தம்பியர் இவனுக்கு 

நேயம் - மிக்க 
கொலையாளன் சுவாகுவையும் சேனையையும் இவன் அம்பு 
கொண்டுபோனதென்ன 

மாயம்-நான் 
உலையாதென் வேள் வியை முடித்தானே இவன் அம்பால் 
உருண்டதே தாடகை 

காயம் - மெத்த 
மலை போலே வந்ததும் பனிபோலே போச்சிந்த 
மகராசன் செய்தச 

காயம் - இவனை ( ஆர் ) 


3. துரத்தும் சாபம் அகலிகைக்குக்காலினாலே 
துடைத்தானே அவள் உடல் மாசை - சொல்லும் 
பெருக்கம் என்ன இவன் பிறக்கவே உலகெங்கும் 
பிறந்ததே மங்கள 

ஓசை -உங்கள் 
பருத்தலில் இவன்கைக்குப் போதுமோ போதாதோ 


அருணாசலக்கவிராயர் சரித்திரம் . 


ணம் வ . 


பார்க் 
வரச்சொன்னாலும் வரக்கிடைக்குமோ வலிவிலே 
வந்தானே நீங்கள் செய்த 

பூசை- இவனை ( ஆர் 
தரு . ராகம் - ஆனந்தபைரவி . தாளம் - ஆதி . 


பல்வவி . 


ராமனுக்கு மன்னன் முடிதந்தாலே நன்மையுண்டொருக்காலே 


அனுபல்லவி . 


பாமரமே உனக்கென்னடி 
பழம் நழுவிப்பாலில் விழுந்தாற்போல் ஆச்சே ( ராம ) 


சரணங்கள் . 


வாரடி 


சீரடி 


த சொன்னாய் எனக்கெலா நேரடி 
பிரமாதிகளும்வரு 
இதுலேநல்ல 
வாயாடாதே 

பாரடி 

எனக்குச்சாரி ( ராம ) 
பரசுராமன் கெர்வம் 

தீர்த்தவண்டி 
நம்மையெல்லாம் 

காத்தவண்டி 
பட்டம்கட்ட 

ஏற்றவண்டி 
நாலுபேரில் 

மூத்தவண்டி 
என் கண்மணிராம் ) 


அவன் 


சபாரத்தின முதலியார் சரித்திரம் 


சே . வெ . ஜம்புலிங்கம் பிள்ளை 


சிவமயம் 


குகதாசா 


சபாரத்தின முதலியார் சரித்திரம் 


திரும்பலா! பூ 


சே வெ . ஜம்புலிங்கம் பிள்ளை 


எழுதியது 


செனனை 


சோலடன அசச கூடம் 


1923 


சிவமயம் 


முகவுரை 


ச்சரிதத்தலைவராகிய முதலியாரவர்களையும் அவர் 
கள் சைவாபிமானத்தையும் சைவவுலகம் நன்கறியும் . 
இவர்கள் சரித்திரத்தை என்றும் நிலவும்படி செய்தல் 
சைவர்களது கடமையேயாம் . 

தமது உடல் , பொருள் , 
ஆவி ஆகிய மூன்றினையுஞ் சைவாபிவிருத்தியின் பொருட்டே 
தத்தஞ் செய்த இப்பெரியாரது சரித்திரத்தை யான் எழு 
தத் துணிந்தது அவர்கள் மாட்டு யான் கொண்டிருந்த 
அன்பிற்கு அடையாள மாகவேயாம் . 


இவ்விடத்தில் முதலியாரவர்களுக்கும் எனக்கும் ஏற் 
பட்ட நட்பின் தன்மையைக் குறிப்பிடுவது மிகை யாகா 
தென்று நினைக்கின்றேன் : 

19105 , இவர்கள் எழுதிய “ ஈச்சுர நிச்சயம் ” என் 
னும் தழிழ்ப் புத்தகத்தை யான் படிக்க நேர்ந்தது . அப் 
புத்தகத்தின் அருமையை நோக்க அதன் ஆசிரியராகிய 
முதலியார் மீது அதிக மதிப்பு இயல்பாகவே ஏற்பட் 
டது . சிலகாலத்திற்குப் பிறகு , அவர்கள் சித்தாந்த தீபிகை 
யில் எழுதிவந்த பல அரிய விஷயங்களைப் பார்வையிட்டேன் . 
அதனால் , அவர்களிடத்து யான் முன்னரே கொண்டிருந்த 
அன்பு முறுகி வளர்ந்தது ; அவர்களுடன் கடித மூலமாகத் 
தொடர்பு வைக்கவும் தூண்டியது . 1913 ஹக் கடைசியில் 
Essentials of Hinduism என்னும் சிறந்த நூலை அவர்கள் 
வெளியிட்ட பின்னர் , அதனைப் பெற்று வாசித்ததின் பய 


(ii ) 


னாக அவர்களுக்கும் எனக்கும் நேசம் 

அதிகரித்தது 
1916 டிசம்பர் முதலியாரவர்களைச் சென்னைச் சைவ 
சித்தாந்த மகாசமாஜத்தின் அக்கிராசனராகச் சடுதியில் 
தந்திமூலமாக அழைத்த போது , அவர்களுக்குப் பல முச் 
கியமான வேலைகளிருந்தும் , சைவாபிமானங் 

கருதியும் 
எனது வேண்டுகோட் கிணங்கியும் வர ஒருப்பட்டனர் 
அப்போது ( 8-12-16 ) அவர்கள் எனக்கு எழுதிய கடிதம் 
வருமாறு : 


I thought over the subject and consulted 
some of my friends and came to the conclusion 
that I should accept the offer though it may be 
some inconvenience . The request having come 
through you , I could not have declined it . 

I have fixed my son s marriage for to - morrow 
and there are other matters in which my presence 
is required . Anyhow , I must be prepared to 
sacrifice something for the benefit of my religion 
and I have , therefore , accepted the offer . 


* 


1916 டிசம்பர் 28s தான் யான் அவர்களை 
முதவிற் சந்திக்கும் பாக்கியத்தைப் பெற்றது . அவர்கள் 
எழுதிய புத்தகங்களாலும் பல அரிய வியாசங்களாலுமே 
எனக்குச் சைவசித்தாந்தப்பற்று உண்டாயிற்று என்று 
கூறலாம் . அதனால் அவர்களை எனது குருவாகவும் தந்தை 
யாகவும் மதித்து வந்தேன் . அவர்களும் என்னைத் தமது 
சொந்தக் குமாரனைப் போலவே நேசித்து வந்தார்கள் . 
அவர்கள் புத்தக விற்பனை , புத்தகமச்சியற்றல் முதலிய பல 
சொந்தக் காரியங்களை என்னிடமே முற்றும் ஒப்பித்து 
வந்தனர் . 1922u காசியாத்திரையாகச் சென்னைக்குத் 
தமது குடும்பத்துடன் வந்திருந்தபோது என்னிடமே 
தங்கியிருந்தனர் . தமது சொந்த ஊரவர்களும் வேறு 


( iii ) 


சிநேகாகளும் பலர் இருந்தும் அவர்கள் என்னுடன் தங்கி 
யிருந்தமை அவர்கள் என்மீது வைத்திருந்த அன்பின் 
பெருக்கைக காட்டுகின்றது . உற்று நோக்குமிடத்து , 
அவர்களுக்கும் எனக்கும் ஏற்பட்ட தொடர்பு திருவருட் 
சகாயத தாலேயாம் . இதனைப்பற்றி முதலியாரும் எனக்கு 
25-8 - 15 ல எழுதிய கடிதமொன்றில விதந்து பாராட்டி 
யிருக்கினறனர் அது பின்வருமாறு : 


We do not know each other personally , still I 
think there is some Providential influence that 
has linked us by real friendship . May this 
continue long ! 


* 


* 


இது காறுங் கூறியவாற்றால் , முதலியாரவர்களுக்கும் 
எனக்கும் இருந்துவந்த சமபந்தம் தெற்றெனப் புலப்படும் . 
தற்புகழ்ச்சி கருதி யான் இவைகளைக கூறவந்தவனல்லன் . 
இது உண்மையேயாம் . 

முதலியாரவர்கள் சரித்திரத்திற்கு வேண்டிய விஷயங் 
களை உபகரித்த அவர்களது குமாரர் , ஸ்ரீமான் ச . நவரத்தின 
பிள்ளையவாகளுக்கும் , இந்நன முயற்சியிற் பல வுதவி புரிந்த 
எனது நண்பா , கழுத்துறை ஸ்ரீமான் செ . வேலாயுதம் 
பிள்ளையவர்களுக்கும் என் மனமாாந்த 

வந்தனமளிக்கக் 
கடமைப்பட்டுள்ளேன் . 

எனது அறியாமை காரணமாக இதன்கண் ஏதேனுங் 
குற்றம் ஏற்படின் அதனைப் பொறுப்பது அறிஞர் கடனாகும் . 


அன்பர் பணி செய்யவெனை யாளாக்கி விட்டு விட்டால் 
இன்பநிலை தானேவந்தெய்தும் பராபரமே . 

(தாயுமானவர் ) 
திருமயிலாப்பூர், 

இங்ஙனம் : 
ருதிரோற்காரி 
ஆவணிய உஉ 

சே . வெ . ஜம்புலிங்கம் . 


சிவமயம் 


சபாரத்தின முதலியார் சரித்திரம் 


ஈழ மண்டலத்தைச் சார்ந்த யாழ்ப்பாணத்திலே , 
கொக்குவில் என்னும் கிராமத்திலே , சைவ வேளாளர் 
குலத்தை விளக்க வந்த குலசேகர முதலியார் மாபிலே 
கி . பி . பத்தொன்பதாம் நூற்றாண்டினிடையிலே சபாபதிப் 
பிள்ளை என்பவர் ஒருவரிருந்தார் . அவர் முல்லைத்தீவுக் 
கச்சேரியிலே பிரதான லிகிதர் உத்தியோகத்தில் அமர்ந் 
திருந்தார் . அவர் அக்காலத்தில் பிரபல செல்வந்தராய் 
விளங்கிய பெரிய முருகேசு என்பவரின் புத்திரியாகிய 
ஆச்சிமுத்து அம்மையை விவாகஞ் செய்தனர் . அவ்விருவ 
ருக்குஞ் சென்ற காலயுத்தி ( 1858 கி . பி . ) சித்திரைமீ 
கூ s புதன்கிழமை , அசுவினி நட்சத்திரங்கூடிய சுபதினத் 
திலே , ஒரு சற்புத்திரர் பிறந்தார் . அப்பிள்ளைக்கு ஸ்ரீ நட 
ராசப் பெருமானாரது பரியாயப் பெயர்களிலொன் றாய 
சபாரத்தினம் என்னும் பெயரை இட்டனர் . அப் 
பெயர் சிறு பிராயத்தில் இடுகுறியாக அமைந்த போதிலும் 
காரணவகையால் அது சாலவும் ஏற்புடைத்தென்பது இப் 
பிள்ளையின் பிற்காலத்துச்சீவிய சரிதத்தால் புலனாகும் . 


2 


கல்விப் பயிற்சி 


இப்பிள்ளைக்கு உரிய காலத்திலே , அவர் தந்தையார் 
வித்தியாரம்பஞ் செய்து வைத்தனர் . முதல் முதல் தமிழ்க் 
கல்வியை அக்காலத்துப் பிரபல பண்டிதராக விளங்கிய 
கொக்குவில் சுயம்பு நாதர் என்பவரிடங் கற்றார் . ஆங்கிலக் 
கல்வியை இப்போது Central College என்று வழங்கப் 
பெறும் அப்போதைய Cock s பாடசாலையிற் பயின்றார் . 
தமிழை இக்காலத்துப் பிள்ளைகளைப்போல அசட்டை 
செய்யாமல் ஆங்கிலத்தோடு ஒருங்கே விரும்பிக் கற்றார் . 
ஸ்ரீலஸ்ரீ நாவலர் பெருமானிடத்தும் சிலகாலம் அவர்களது 
பாடசாலையில் தமிழ்க் கல்வி பயின்றனரென்ப அப்போது 
இவருடன் ஒருங்கு கற்றவருள் முக்கியமானவர் , யாழ்ப் 

சைவப்பிரகாச வித்தியாசாலையின் அதிபராக 
விளங்கும் ஸ்ரீமத் த . கைலாச பிள்ளை அவர்களாவார் , 
நாவலப் பெருந்தகையாரது அருட்பார்வையின் திறத்தால் 
இவருக்குச் சமயபத்தி இளமையிற்றானே வேரூன்றியது . 
நாளேறவேற அது பெரிதும் வளர்வதாயிற்று . 
ரவர்களைப் போலவே இவரும் தமது பத்தொன்பதாம் வயது 
முதல் சமயச் சார்பாக உழைக்கத் தலைப்பட்டனர் . 


பாணச் 


நாவல 


சமய உழைப்பு 


இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னர் Charles 
Bradlaugh என்னும் தத்துவ ஞானி ஒருவரிருந்தனர் . 
அவர் பிரபல பண்டிதசேயாயினும் ஊழ்வலியால் கண்ட்தே 
காட்சி , கொண்டதே கோலம் , எல்லாம் இயற்கை 
அமைப்பே என்னும் நீர்ச்சுரவாதக் கொள்கையைத் தழுவி 
யிருந்தார் . அதனோடு அமையாது , தம் கொள்கையைப் 
பாப்புதல் நிமித்தம் அநேகம் சுவடிகளையும் வெளியிட்டனர் . 
அச்சுவடிகளைக்கண்டு நம்மவருட் சிலர் மருண்டனர் . அவ 
ரது கொள்கை நம் நாட்டிலும் சில தமிழ்ப் பத்திரிகை 
வாயிலாகவும் பிறவாற்றாலும் பாவத்தொடங்கியது . நமது 


சமயத்திற்கும் தேயத்திற்கும் அதனால் பெரிதும் கேடு 
சூழ்வதாயிற்று . உலகாயதம் நமது நாட்டிற் புகுந்ததைக் 
கண்டு சகிக்கலாற்றாது , நமது பிள்ளையவர்கள் அதனையக் 
காலத்திற் கேற்றவாறு தருக்க முறைப்படி கண்டித்துப் 
பலகடி தங்கள் யாழ்ப்பாணத்து " உதயபானு ” என்னும் 
பத்திரிகை வாயிலாக வெளியிட்டனர் . இவரது 

கண்ட 
னங்களின் பயனாகப்போலும் , நீரிச்சுரவா தம் நமது தமிழ் 
நாட்டிலிருந்து சிறிதுகாலத்திற்கெல்லாம் நீங்கிய அப் 
போது இவர் எழுதிய கண்டனங்களே பிறகு சில பல திருத் 
தங்களுடன் ஈச்சுரநிச்சயம் என்னும் பெயரும் 
புத்தக ரூபமாகப் பதிப்பிக்கப்பட்டன. 

உத்தியோகம் 
இவர் , 1878 அரசாங்க உத்தியோகத்திற் 
சாமானிய லிகி தாாகவே முதலில் அமர்ந்தார் . பிறகு 
தமது ஊக்கத்தினாலேயே மேலான பதவிக்கு வந்தார் . 
முல்லைத்தீவு , கொழும்பு , கண்டி முதலிய இடங்களிலும் 
உத்தியோகம் செலுத்தினார் . சிலகாலம் யாழ்ப்பாணக் 
கச்சேரி முதலியார் என்னும் உத்தியோகத்தை நடாத்தி 
னார் . அப்பால் யாழ்ப்பாணத்து டெபுடி பிசுக்கல் ஆகவும் 
விளங்கினார் . இவ்வுத்தியோகத்தை ஏறக்குறைய பத்து 
வருடம் வகித்து 1921 ஆறுதல் அடைந்து , உபகார 
வேதனம் பெற்றார் . இவ்வுத்தியோகம் மிகப் பொறுப் 
புடையது . அதனை நமது முதலியாரவர்களுக்குக் கொடுத் 
தது இவர் மாட்டு அரசாங்கத்தார் வைத்திருந்த அபி 
மானத்தைக் காட்டுகின்றது . மேலும் , அரசாங்கத்தார் 
தமது நன்மதிப்பிற்கு அறிகுறியாக 1905 முதலி 
யார் * என்னும் பட்டத்தை அளித்தனர் . பிறகு , 1917 

* “ முதலியார் ” , “ இராசவாசல் முதலியார் " என்பன 
இலங்கை அரசாங்கத்தாரால் சுதேசிகளுக்குக் கொடுக்கப்படும் 
பட்டங்கள் . இவை , இராவ் சாகிப் , இராவ் பகதூர் முதலிய இந்திய 
பட்டங்களைப் போன்றவை . 


சமாதான நீதிபதி (J. P. ) என்னும் கௌரவ உத்தியோ 
கத்தினைக் கொடுத்தனர் . கடைசியாக 1919m இராச 
வாசல் முதலியார் என்னும் பட்டத்தினையும் தந்தனர் . 
உத்தியோகத்திலிருந்து இளைப்பாறிய பினனரும் Head 
men Commission ல் ஒரு அங்கத்தினராக நியமித்து 
கிராமா திகாரி முறையினைப் புதுப்பிக்க வேண்டினர் . ஆனால் 
இன்னும் அரசாங்கக் கடமைகளை செலுத்தி நெடுங்காலம் 
உபகார வேதனம் பெறும் பாக்கியத்தை முதலியாரவர்கள் 


- 


குடும்ப வாழ்க்கை 
இவரோடு உடன் பிறந்தவர் மூவர் . தமக்கையின் 
பெயர் அன்னபூரணி அம்மாள் ; தம்பியின் பெயர் 
ச . குழந்தைவேற் பிள்ளை ; தங்கையின் பெயர் , சின்னத் 
தங்கச்சி அம்மாள் . தமக்கையுந் தம்பியும் இவருக்கு முன 
காலஞ்சென்றனர் ; தங்கை இன்னும் சீவந்தராக இருக 

இருக்கின் 
றனர் . தம்பி இவர் மாட்டு அதிக விசுவாச முள்ளவா . அவ 
ருக்குச் சந்தானமில்லை. அவர் 1920 இறந்தபோது 
அவருக்கு அந்தியேட்டி முதலிய அபாக்கிரியைகளை நமது 
முதலியாரவர்களே இராமேசுரத்திற் செய்தனர் . 

18895 , நமது முதலியாரவர்கள் பொன்னம்பலப் 
பிள்ளை என்பவரின் புத்திரியை விவாகம் செய்தார் . கனகம் 
மாள் என்னும் அப்பெண்மணியின் மாட்டு நவரத்தினம் என் 
னும் ஒரு ஆண்மகவும் , பாஞானம் என்னும் பெயருள்ள ஒரு 
பெண்மகவும் பிறந்தன. 1906y அவ்வம்மையார் நோய் 
வாய்ப்பட்டு இரண்டு குழந்தைசளையும் விட்டு இறந்தனர் . 
இரண்டு வருடங்கழித்து , தமது மனைவியாரின் தங்கையா 
கிய சொர்ணம்மாளை விவாகஞ்செய்து கொண்டனர் . அவ 
ரிடத்து ஒரு பெண்மகவு உதித்தது . அப்புதல்வியின் பெயர் 
அற்புதாம்பிகை. இப்பெண்மணி தனது 17 - ம் வயதில் 
கயசோகங்கண்டு கன்னிகையாகவே இறந்தது . அம்மக 
ளிற்கு அபரக்கிரியைகள் செய்யு நிமித்தம் உடனே தம் 
மனைவியாருடன் 19225 பிப்ரவரிமீ காசிக்குப் புறப்பட் , 


5 


. 


டனர் . வழியிலுள்ள பற்பல தலங்களைத் தரிசித்தனர். 
மீட்டும் தமது ஊருக்குத் திரும்ப நாலைந்து மாதங்களாயின .. 
டையே இவருடைய மனைவியாருக்குப் புத்திர சோகத் 
தால் நோய் உண்டாகி , அது நாளுக்கு நாள் அதிகரித்துக் 
கொண்டே வந்தது . தமது ஊரை யடைந்த சில தி 
களுக்குள் அவ்வம்மையார் பாகதியடைந்தனர் . தமது 
அருமைப் புத்திரியின் அகால மரணத்தால் முன்னரேயே 
துக்கித்துக் கொண்டிருந்த முதலியாருக்கு இது பேரிடி 
யாகவே இருந்தது . ஒன்றின் பின் ஒன்றாக நிகழ்ந்த துக்க 
சம்பவங்களின் காரணமாக ஏற்பட்ட 

ஏற்பட்ட மனக்குழப்பத்தி 
னால் முதலியாரது தேகாரோக்கியம் நாளுக்கு நாள் குறைவு 
பட்டுக் கொண்டே வந்தது . பின்னர்ச் சிலமாதங்களுக்குள் , 
அதாவது துந்துபி ஐப்பசிமீ 30s புதன்கிழமை ஏகா 
தசி திதி , உத்திர நக்ஷத்திரம் காலை 73 - மணிக்குச் ( 1922u 
நவம்பர் 15s ) சிவபதம் அடைந்தனர் . இறக்கும்போது 
வயது அறுபத்துநான்கு . இவர் இந்தியாவிற்குவந்து பல 
அரிய நூல்களை வெளியிட வேண்டு மென்றும் , சமயாபி 
விருத்தியின் பொருட்டே தமது எஞ்சிய காலமுழுவதை 
யும் செலவிட வேண்டுமென்றும் எண்ணங்கொண்டிருந் 

அவ்வெண்ணம் நிறைவேறாதபடி திருவருள் 
தடுத்தது மற்றொரு பிறவியிற் குறைவற முடிக்க வேண்டு 
மென்பது கருதிப்போலும் ! 


தனர் . 


இயற்றிய நூல்கள் முதலியன 
மேலானதும் மிகப் பொறுப்புள்ளதுமான அரசாங்க 
உத்தியோகத்தில் அமர்ந்திருந்தும் தமக்கு ஏற்பட்ட மிகக் 
குறைவான அவகாச நேரத்தினையும் சமய சம்பந்தமாகவே 
உபயோகித்து வந்தனர் . ஆங்கிலப் பத்திரிகைகளிலும் 
தமிழ்ப் பத்திரிகைகளிலும் பல நுண்ணிய விஷயங்களை 
எழுதி வெளியிட்டனர் ; சில அரிய நூல்களையும் காலத்திற் 
கேற்றவாறு எழுதி அச்சிற்பதிப்பித்தனர் . அவை பின் 
வருவன : 


6 


மாயா 


வசன நடை 


பல 


( 1 ) சீவான்ம பேதம் : - சீவான்மாவிற்கும் 
மான்மாவிற்கும் உள்ள வித்தியாசத்தை எடுத்துரைப்பது , 

வாதத்தை ஒருவாறு கண்டிப்பது . 1890 
அச்சிடப்பட்டது . 

( 2 ) ஈச்சுர நிச்சயம் : - நாத்திகத்தை மறுத்து , சைவ 
சித்தாந்தத்தை ஒருவாறு நிலை நாட்டுவது . 
போற்றத் தகுந்தது . 1896 யாழ்ப்பாணத்தில் அச் 
சிற் பதிப்பிக்கப்பட்டது . 

(3) Essentials of Hinduism- இந்து மதத்தின் 
முக்கியாம்சங்கள் ( சைவ சித்தாந்தப் பார்வையாக ) : -- 
ஆங்கிலத்தில் மிக விரிவாக எழுதப்பட்டது . பலரால் 
நன்கு மதிக்கப்பட்டது . சந்தேகத்துக்கிடமான 
சமய விஷயங்களைத் தெளிவாக விளக்குவது . 1913us 
சென்னையிற் பிரசுரிக்கப்பட்டது. 

( 4 ) பிரபஞ்ச விசாரம் : - ஈச்சுர நிச்சயத்தின் இரண் 
டாம் பாகமாக நிலவுவது . உலகாயதம் முதற் பல திறத்தன 
வாயமதங்களைக் கண்டிதுச் சைவசித்தாந்தமே மெய்ச்சமய 
மென்று தடைவிடைகளால் நிரூபிப்பது . வசன நடை 

டையிற் 
சிறந்தது . 1918 சென்னையில் வெளியிடப்பட்டது . 

( 5 ) திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் சரித்திரம் : 
சம்பந்தரது திவ்விய சரித்திரத்தை ஆங்கிலத்தில் உரைப் 
பது . சரித்திரத்திலுள்ள நுட்பங்களை விளக்குவது . கால 
ஆராய்ச்சியைச் செவ்விதாக எடுத்துக் கூறுவது . 1920 
சென்னையிற் பிரசுரமானது . 

( 6 ) திருக்குறள் ( அறத்துப்பால் , இல்லறவியல் , இறு 
திப்பத்ததிகாரத்தின் ) ஆங்கிலமொழி பெயர்ப்பு : - பிறனில் 
விழையாமை முதல் புகழ் ஈறாகப் பத்ததிகாரங்களின் சூத்தி 
ரங்களை ஆங்கிலத்தில் மாணவர் உபயோகத்தின் பொருட்டு 
மொழி பெயர்க்கப்பட்டது . இதனை , ஸ்ரீ ம . வே . திருஞான 
சம்பந்தப் பிள்ளை அவர்கள் தாம் 1921 வெளியிட்ட 
Tamil Text Notes ல் சேர்த்து அச்சிட்டிருக்கின்றனர் . 
மேற்கூறிய புத்தகங்களன்றி , தமது 

யௌவன 
பருவத்தில் சமய சம்பந்தமான அநேக துண்டுப் பத்திரம் 


7 


வந்துளது . 


களும் சிறுபுத்தகங்களும் கிறிஸ்துமத கண்டனமாகவும் 
தோத்திரப் பாக்களாகவும் ( விவிலிய குற்சிதம் , முன்னைநாத 
சுவாமி வடிவழகம்மை ஆசிரிய விருத்தங்கள் முதலியன) 
செய்து வெளியிட்ட துண்டு . அவை இப்போது கிடைப்ப 
தருமை. 

வெளியிட எண்ணியிருந்த நூல்கள் : 

( 1 ) மறுபிறப்புண்மை , இந்து சாதனத்தில் சிறு 
பாகங்களாக வெளிவந்தது . அருமை வாய்ந்தது . 

( 2 ) பண்டைத் தமிழர்களின் சமயக் கொள்கை 
( Religion of the Ancient Tamils ) இதுவும் சிறு 
பாகங்களாக இந்து சாதன ஆங்கிலப் பத்திரிகையில் வெளி 

பழைய தமிழ் நூல்களிற் கூறியபடி பண்டை 
தமிழர்களின் கொள்கை வைதிக சைவ 

சைவ சித்தாந்தமே 
என்று தக்க ஆதாரங்களுடன் நிலைநாட்டுவது . 

( 3 ) ஈச்சுர நிச்சயம் ( இரண்டாம் பதிப்பு ) , முதற் 
பதிப்புப் பிரதிகள் முழுவதும் செலவாகி விட்டமையால், 
இரண்டாம் பதிப்பைச்சில மாற்றங்களுடன் அச்சிடக் கருதி 
யிருந்தனர் . 

( + ) சைவோத்தரம் , சைவசமயத்தின் ஏற்றத்தைக் 
கூறும் வசன நூல் . 

இந்து சாதனம் , சித்தாந்த தீபிகை , சித்தாந்தம் , கலா 
சிந்தாமணி முதலிய பத்திரிகைகள் வாயிலாக வெளிவந்த 
விஷயங்களாவன : 

( ஆங்கிலம் ) 


1. The Tamil Nationality 
2. Religion and National Progress 
3. The Advaita Philosophy 
4. Religious Toleration 
5 : Practice and Religion 
6. Siva Linga 


8 


7. Siva Rupa 
8. Saiva Siddhanta 
9. Vedanta 
10. Philosophy of Karma 
11. Hindu Religious Awakening 
12. Faith- ( New Reformer ) 
13. Proselytism- (Everyman s Review ) 
14. Evolution of Religion 
15. Culture 
16. Temples 
17. Religion 
18 . Reason and Feeling 
19. Our Food 
20. Hindu Social Reform 
21. Are meat and drink necessary for our 

progress ? 
22. Religious Education 
23. Our Reformers 
24. The Caste Question 
25. Our National Spirit 
26. Religion without Rituals 
27. Amateur Theatricals 
28. Bhagavat Gita 

( Indian Patriot, Madras ) 
-29 . Who is a Jivan Mukta ? 
30. Law of Karma 
31. Religion of the Ancient Tamils 

( Hindu Organ ) 


சித்தாந்தம் . 


( தமிழ் ) 
1. ஆணவமலம் 
2. விசுவாசம் 
3 . சமய அருட்சி 
4. கிரியாமார்க்கம் 
5. ஞானம் 
6. மெய்ச்சமயம் 
7. சமயோற்பத்தி 
8. தருமநெறி 
9. சிவஞான போதோற்ப 
10. சிவஞானம் 
11. வேத சிவாகமங்கள் 
12. தெய்வநீதி 
13. தருமநெறி 
14 . ஆணவ மலவிடுதி 
15. தமிழ்க்கல்வி 


கலாசிந்தாம 


பத்திரிகைகளில் வெளியிட்ட விஷயங்களை யெல்லாம் 
ஒருங்கு சேர்த்து அச்சிடவும் எண்ணியிருந்தனர் ; காலம் 
வாய்க்கவில்லை . 


முதலியாரவர்கள் செய்யுளியற்றுவதிலும் சமர்த்தர் . 
தமது வழிபடுகடவுளாகிய கொக்குவில் கிருபாகர சிவசுப்பிர 
மணிய சுவாமி மீது அநேக தோத்திரப்பாக்களை இயற்றி 
யிருக்கின்றனர் . முனீசுரத்திலெழுந்தருளிய முன்னை நாத 
சுவாமி மீதும் வடிவழகம்மை மீதும் ஆசிரிய விருத்தங்கள் 
தமது நண்பர் ஸ்ரீ செல்லையாப் பிள்ளை யவர்கள் வேண்டு 
கோட்கிணங்கி 1887 இயற்றி வெளியிட்டனர் . அன்றி 
யும் ‘ கந்தர் கலிப்பா என்னும் அரிய பிரபந்தமொன்றும் 
செய்துள்ளார் . அப்பிரபந்தத்தினுள் தமக்குத் தோற்றிய 
அநேக சந்தேகங்களைத் தக்க சமாதானத்துடன் ஒவ்வொரு 
பாடலில் விளக்கியிருப்பதாக அவரே எம்மிடம் கேசே 


10 


கூறியுள்ளார் . முந்நூறு பாடல்களுக்குமேல் பாடப்பெற் 
றுள்ளன . ஆனால் , நூல் 

ஆனால் , நூல் இன்னும் முடிவு பெறவில்லை. 
பாடல்கள் மிக ஆழ்ந்த கருத்துகளைக் கொண்டன . 


வான 


வ 


குணாதிசயம் முதலியன 
வைதிக சைவ சமயச் சார்பாக ஆங்கிலத்திலும் தமி 
ழிலும் விஷயங்களை அனைவரும் அறியும்படி மிகத் தெளி 

நடையில் தர்க்க முறைப்படியும் பட்சபாத மின்றி 
யும் எழுதி வெளியிடுவதில் இவருக்குச் சமானமானவர் இல 
ரென்பதே பலர் கருத்து . இவருக்குப் புராதன பழக்க 
வழக்கங்களில் பற்றதிகம் . பாரம்பரியத்தில் மிகுதியும் விசு 
வாசமுண்டு. தம்மனச் சான்றுக்கு விரோதமாகக் காணப் 
பட்ட விஷயங்களை நியாய வாயிலாகக் கண்டிப்பதில் 
அதிதீரர் . சைவாகம சாத்திரங்களை நன்கு கற்றறிந்து 
அவற்றுட் கூறியபடி ஒழுகுபவர் . ஆலயவழிபாடு , சைவக் 
கிரியானுட்டானம் முதலியவற்றை நியமமாகக் கொண்ட 
வர் . மறைகள் நிந்தனை சைவ நிந்தனை பொறாமனமுடைய 
வர் . தமிழ்ப்புலமை வாய்ந்தவர் . பெரும்புலவர்களான 
சுன்னாகம் குமாரசாமிப் பிள்ளை முதலியோ ரால் நன்கு 
மதிக்கப்பட்டவர் . வடமொழிப்பயிற்சியு முள்ளவர் . தமிழி 
லும் ஆங்கிலத்திலும் வசனம் எழுதுவதில் மிகச் சமர்த்தர் . 
புலவர்களும் இவர் வசன நடையைப் பெரிதும் பாராட்டு 
வர் . மிகக் கூரிய மதிநுட்ப முடையவர் . இவருடைய 
மனம் எப்போதும் யாதேனும் ஒரு விஷயத்தை ஆராய்ந்து 
கொண்டே யிருக்கும் . சித்தாந்த நுணுக்கங்களை நுட்ப 
மாக ஆராய்ந்தறிந்தவர் . தாம் முடிவு கட்டிய அநேக 
சித்தாந்தக் கருத்துகள் இரண்டு மூன்று வருடங்களுக்கு 
முன் வெளிவந்த சிவஞான போதமாபாடியத்துள்ள விஷ 
யங்களோடு ஒத்திருக்கக்கண்டு அகமிக மகிழ்ந்தவர் . 
தற்புகழ்ச்சி , தலையெடுப்பு , டாம்பீகம் முதலிய குற்றங்க 
ளில்லா தவர் . சிவபத்தி , அடியார் பத்தியிற் சிறந்தவர் 
தரும சிந்தனை உடையவர் . உண்மைச் சைவர்களை நேசிப்ப 


11 


வர் . போலிச்சைவர்களை வெறுப்பவர் . வைதிக சைவர்க 
ளால் நன்கு மதிக்கப்பெற்றவர் . சுப்பிரமணிய உபாசகர் . 
குகதாசர் என்னும் புனைவுப் பெயருடன் பல அரிய விஷயங் 
களைப் பத்திரிகை வாயிலாக வெளியிட்டவர் . யாக்கை 
நிலையாமையை நினைந்து நினைந்து தம் வாழ்நாளை நல்வழி 
யிற் செலவழித்தவர் . பிரசங்க ஆற்றலமையப் பெற்றவா . 
பிரபுத்துவ முடையவர் . சமயாபிமானமன்றி , தேசாபிமான 
மும் , பாஷாபிமானமும் நிரம்பப் பெற்றவர் . தூத்துக்குடி 
சைவ சித்தாந்த சபை , சென்னைச் சைவசித்தாந்த மகா 
சமாஜம் , யாழ்ப்பாணச் சைவ சித்தாந்த மகா சமாஜம் முத 
லிய பேரவைகளுக்குச் சபாநாயகராகத் தேர்ந்தெடுககப் 
பட்டவர் . யாழ்ப்பாணச் சைவ சித்தாந்த பரிபாலன 
சபை , யாழ்ப்பாண இந்துக் கல்லூரி முதலிய அறநிலை 
களின் காரியதரிசியாக இறக்குங்காறும் விளங்கியவர் . 
கொக்குவில கிருபாகர சிவ சுபபிரமணிய சுவாமி கோயில் 
தருமபரிபாலகர் . இக்கோயிலிலேயே தமது ஒழிவு நேரங் 
களைச்சிவதொண்டு புரிவதிற் கழிததவர் . இக்கோயில் 
இவரது பாட்டனாசால் கட்டப்பட்டது . 

சந்ததியார் 
இவருடைய குமாரராகிய ஸ்ரீ நவரத்தினம் பிள்ளை 
யாழ்ப்பாணக் கச்சேரியில் உத்தியோகம் பார்த்து வரு 
கின்றனர் . முதலியாரின் மூதத மகள் பாஞான அம்மா 
ளின் கணவராகும் ஸ்ரீ வே . மாணிக்கவாசகர் பிரக்ராசியாக 
( வக்கீல் ) விளங்குகிறார் . இவர் மட்டுவில் வேற்பிள்ளை 
உபாத்தியாயரின் குமாரர்களிலொருவர் . நம் முதலியார் 
அவர்கள் எழுதிவைத்திருக்கும் புத்தகங்களை வெளியிட 
முயற்சி செய்ய வேண்டியது இவர்களது பெருங்கடனாம் . 
திருவருள் துணை புரியவேண்டும் . “ முடியா முதலே என் 
கருத்து முடியும் வண்ண முன்னினறே " 

. 


கிற்றம்பலம் 


